


தனிப்பிரதீ ரூ. 15/- வருட சந்தா ரூ.150/ 





யர... 22 மே 2021 


ஒட்டுவமாத்த ஒருளையும்‌ மாற்ற 
முடியாமல்‌ போகலாம்‌ 
ஆயினும்‌ ஒரு சிலருக்கு 
நீ ஒளியாகலாம்‌. 





இலவசம்‌ வல்லமையான தீனசர்‌ தியான நூல்கள்‌ 400 பக்கங்கள்‌ 


புதிய நாள்‌ புதிய வார்த்தை 480 
தீனமும்‌ புதிய அத்தியாயம்‌ 150 
இன்று ஒரு சத்திய வார்த்தை ௫:௪0 
வாழ்வதற்கே இந்த நாள்‌ ௫௭50 

[்‌ 


இன்றைய வாழ்விற்கு இறைவார்த்தை ௫425 


\ JOURNEY 


SAMSON PAUL naam வடை ந. 
DAILY WITH 


Me 
CHAPTER 


ரால்‌ இன்னி 


SAMSON PAUL 


TODAY 
TRUTH 


ற்காக 
மேற்கண்ட புத்தகங்களை பிரதி ஒன்றிற்கு அனுப்பும்‌ செலவு 
ரூபாய்‌ 15 மட்டும்‌ கொடூத்து தபாலில்‌ பெற்றுக்‌ கொள்ளுங்கள்‌. 





உள்ளே... 

ஓ அசைக்க இயலாத ஆவிக்குரிய அஸ்திபாரம்‌ இ எங்கும்‌ தெரிவது போலி கீறிஸ்தவமே ! 15 
எப்படி? ? ஸ்மார்ட்‌ஃபோன்‌ ஒரு போதை கருவி 20 

கோயிலுக்குப்‌ போகாதீங்க! சபைக்குப்‌ ௫ எதிர்பார்ப்புகளும்‌ ஏமாற்றங்களும்‌ 23 
போங்கள்‌! ॥ இ இந்தமனநிலைகள்‌ அவசியம்‌ 30 





த 42 ப 2 





ஸ்‌. 
== 


SON PAUL சாம்சன்‌ பாலன்‌ ்‌ இழு ட்டன 
ப ₹100 [421200 PAUL 





கடிஸ்துவுக்குள்‌ சமயமான 6௭ 


அடைக்கலமும்‌ பெலனும்‌ ஆபத்துக்காலத்தில்‌ 
அனுகூலமான துணையுமாயிருக்கின்ற கர்த்தராகிய 
இயேசு கிறிஸ்துவின்‌ நாமத்தில்‌ வாசகர்கள்‌ யாவருக்கும்‌ 
மகிழ்ச்சியான வாழ்த்துக்கள்‌. மீண்டும்‌ இந்த இதழ்‌ வாயி 
லாக உங்களைச்‌ சந்திக்கத்‌ தேவன்‌ தந்த கிருபைக்காக 
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்‌ செலுத்து கின்றேன்‌. கடந்த 
மாத இதழ்‌ மூலம்‌ வழங்கப்பட்ட தேவ வார்த்தைகளைப்‌ 
பயன்படுத்திக்‌ கொண்ட ஒவ்வொரு வரையும்‌ தேவன்‌ 
விசேஷமாக ஆசீர்வதிப்பாராக. 





அகில உலகத்தையும்‌ ஒரு உலுக்கி உலுக்கிவிட்ட கொரோனா பெருந்தொற்று 
வலுவிழந்து விலகிப்‌ போய்விட்டது போல தோன்றினது. ஆனால்‌, மீண்டும்‌ மிகவும்‌ 
தீவிரமடைந்து, உருமாறினகொரோனாவாகமறுபடியும்‌உலகநாடுகளை அலசடிப்படுத்தீக்‌ 
கொண்டிருக்கிறது. இந்தியாவில்‌ பெருந்தொற்றின்‌ இரண்டாம்‌ அலை வேகமாக 
அடித்துக்‌ கொண்டிருக்கிறது. கடைசிக்‌ காலங்களில்‌ இது போன்ற பெருந்துன்பங்கள்‌ 
தொடர்கதையாகும்‌ என்பது முன்னமே அறிவிக்கப்பட்டூள்ளது. இவற்றின்‌ நடூவிலும்‌ 
தேவ கரம்‌ நம்மைப்‌ பாதுகாத்து நடத்த வல்லமையுடையதாயிருக்கின்றது. கர்த்த 
ருடைய பலத்த கரத்துக்குள்‌ அடங்கியிருந்து அவரால்‌ விசாரிக்கப்படும்‌ ஆசீர்வாத அனு 
பவத்தைப்பெற்றிடக்‌ கவனமாயிருப்போம்‌. 


விஞ்ஞானிகளும்‌ மருத்துவ நீபுணர்களும்‌ கொரோனா வைரஸின்‌ தாக்கம்‌ ஒரு 
சில ஆண்டுகள்‌ இருந்துதான்‌ விலகும்‌ என்ற தங்களின்‌ மருத்துவ ரீதியான கணிப்பைக்‌ 
கூறினார்கள்‌. ஆனால்‌ தேவன்‌ தங்களோட உலக நிகழ்வுகள்‌ யாவற்றைக்‌ குறித்தும்‌ 
பேசுகிறார்‌ என்று சொன்ன பல தீர்க்ககரிசிகளின்‌ வார்த்தைகள்‌ பொய்யாகிப்‌ போனது 
வருத்தமான காரியம்‌. இந்தப்‌ பெருந்தொற்று எப்படி வந்ததோ அதே வேகத்தோடு 
போய்விடும்‌ என்று சொன்னார்கள்‌. 2020-ம்‌ ஆண்டிற்குள்‌ கொரோனாவின்‌ வலிமை 
அழிந்துவிடும்‌ என்றார்கள்‌. மூன்று மாத்திற்குள்‌, இரண்டூ மாதத்திற்குள்‌ என்று நேரம்‌ 
குறித்தவர்கள்‌ உண்டு. இனி தீங்கை காணாதிருப்பாய்‌ என்றவர்கள்‌ உண்டு. ஆனால்‌, 
இந்த தீர்க்கதரிசனங்கள்‌ யாவும்‌ இவர்கள்‌ கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ என்பதையே உறுதி 
படுத்தின. சில நேரங்களில்‌ சில விஷயங்களின்‌ துவக்கத்தையும்‌ முடிவையும்‌ கர்த்தரே 
அறிவார்‌. எனவே, அவர்‌ மறைத்ததை நாம்‌ கண்டறிய முடியாது. 


தாங்கள்‌ உரைத்த தீர்க்ககரிசனங்கள்‌ நிறைவேறாமல்‌ திரும்பத்‌ திரும்ப பொய்யாகிப்‌ 
போன பின்னரும்‌ குடுகுடூப்பைக்காரன்‌ திரும்பத்‌ திரும்ப நல்ல காலம்‌ பொறக்கப்‌ 
போவுது என்று கூவுவதைப்‌ போலவே சிலர்‌ நடந்து கொள்கின்றனர்‌. ஏனென்றால்‌, சுய 
ஆவியின்‌ ஏவுதலின்படி ஊழியம்‌ செய்கிறவர்கள்‌ தங்களின்‌ வழக்கத்தை ஒருபோதும்‌ 
மாற்றிக்‌ கொள்ளமாட்டார்கள்‌. 


கடைசிக்‌ காலங்களைக்‌ குறித்த விழிப்புணர்வோடு வாழ்வோம்‌. தேவ கிருபையின்‌ 
ஆளுகைக்குள்‌ காணப்பட கருத்துடன்‌ ஜெபிப்போம்‌. 


கர்த்தரின்‌ பணியில்‌ 


கர்த்தர்‌ உங்களோடிருப்பாராக. உங்கள்‌ சகோதரன்‌ 


© Oo 0 
ப்ப பவ்ய 


இசைக்க 
ஒயலாக 





ுஸ்தியாரம்‌ 
எபிபழ? 





அநேகர்‌ சத்திய வார்த்தை சாராத தற்கால்க உணர்ச்சி 
௮னுபவங்களின்‌ மேலேயே தங்களீன்‌ ஆவிக்குரிய 
வாழ்க்கையைக்‌ கட்டுகின்றனர்‌. அநேகர்‌ தாங்கள்‌ 
ஆராதிக்கும்‌ வேளையில்‌ உணரும்‌ ஒரு பரவச உணர்வையும்‌, 
பீரசங்க வேளையில்‌ உணரும்‌ உற்சாக உணர்ச்சியையுமே 
அடிப்படையாக வைத்து ஆவ்க்குரீய வாழ்க்கையைக்‌ 
கட்டுக்னறனா்‌. எனவே பரிட்சையான நேரங்கள்‌ 
வரும்போது எவை ௮அவ்களைத தாங்குவதீல்லை. 73 


ஆவிக்குரிய வாழக்கை என்பது 
கன்மலையின்‌ மேல்‌ ஆழமாகத்‌ தோண்டி 
அஸ்திபாரமிட்டுக்‌ கட்டப்பட்ட கட்டிடம்‌ போல்‌ 
இருக்க வேண்டும்‌. இதைத்தான்‌ மத்தேயு 
7:25-ல்‌ இயேசு கூறின வார்த்தைகளால்‌ 
அறிகிறோம்‌. ஆவிக்குரிய வாழ்க்கை 
அல்லது தேவ பக்தி வாழ்க்கை என்பது 
பலவிதமான சோதனைகளையும்‌, 
எதிர்விசைகளையும்‌ சந்திக்க நேரிடும்‌. 


அது போன்ற எதீர்காற்றுகளையும்‌, 
வெள்ளப்‌ பெருக்குகளையும்‌ சந்திக்க 
நேரிடும்‌ போது ஆவிக்குரிய வாழ்க்கை 
என்ற கட்டிடம்‌ அசையாமல்‌ நீற்க 
வேணடும்‌. அப்படி நீற்க வேண்டுமானால்‌ 
அஸ்திபாரம்‌ வலிமையாகப்‌ போடப்பட 
வேணடும்‌. நம்முடைய ஆவிக்குரிய 
வாழ்க்கைக்கு எப்படிப்பட்ட அஸ்திபாரம்‌ 
வேண்டும்‌ என்பதைக்‌ கவனிப்போம்‌. 


எட ௮ஸ்தியாரம்‌? 
அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை 
சிறு சிறு காற்றுகள்‌ வீசினால்கூட வீழ்ந்து 
விடும்‌ அபாயத்தில்‌ உள்ளது. ஏனென்றால்‌, 
அவை பக்தீயாய்‌ வாழ வேண்டூம்‌ என்ற 
ஒரு ஆசையை மட்டூமே அஸ்தீபாரமாகக்‌ 
கொண்டூள்ளது. பக்கி ஆர்வங்கள்‌, பக்கி 
யான சில செயல்கள்‌ ஆவிக்குரிய 
வாழ்க்கைக்கு அவசியம்‌. ஆனால்‌, அவை 
அஸ்திபாரம்‌ ஆகிவிடக்‌ கூடாது. ஜெபம்‌, 
வேத வாசிப்பு, சபை கூடுகை, உபவாசம்‌, 
காணிக்கை ஆராதனை போன்ற பக்தீ 
யான செயல்களில்‌ ஆர்வமாயிருப்‌ 
பதையே ஆவிக்குரிய வாழ்க்கையின்‌ 
அஸ்தீபாரமாக்கிவிடக்கூடாது. சிலர்‌, 
அமைதியாக பல ஆவிக்குரிய பக்திச்‌ 
செயல்களோடூ வாழ்வதையே, தேவனைப்‌ 
பிரியப்படூத்தும்‌ வாழ்க்கை என்று எண்ணு 
வதால்‌, சிறு சிறு சோதனைகள்‌ வந்தாலும்‌ 
கட்டமைப்பு சலசலத்துப்‌ போய்விடுகிறது. 


வேறு சிலர்‌ உணர்ச்சிகரமான சில பக்தி 
நடவடிக்கைகளோடூ வாழ்வதை ஆவிக்‌ 
குரிய வாழ்க்கையின்‌ அஸ்தீபாரமாக 
எண்ணிவிடுகின்றனர்‌. ஜெப வேளை 
களிலும்‌, ஆராதனை வேளைகளிலும்‌ 
தங்களிடம்‌ அவர்கள்‌ உணர முடிந்த பரவச 
மான மனநீலைகளை, அவர்கள்‌ ஆவிக்‌ 
குரிய வலிமை நீலைகளாக எண்ணி விடு 
கின்றனர்‌. அவற்றையே அவர்கள்‌ ஆவிக்‌ 
குரிய வல்லமையாகவும்‌, அபிஷேக 
மாகவும்‌ எண்ணுகின்றனர்‌. பக்திச்‌ கழ்‌ 
நிலைகளில்‌ உணர்ச்சிவசப்படூம்‌ மன 
நீலைகளை உணரும்‌ போது, தாங்கள்‌ 
ஆவிக்குரிய நிலைமையில்‌ மிகவும்‌ 
வலிமையாயிருப்பதாக எண்ணிவிட 
கின்றனர்‌. ஆனால்‌, குணாதிசய ரீதீ 
யாகவும்‌, இச்சை ரீதியாகவும்‌, உலக 
ரீதியாகவும்‌ சோதனைகள்‌ வரும்‌ போது, 
அந்தப்‌ பரவச மனநிலைகளைச்‌ சார்ந்து 
நிற்க முடியாமல்‌ வீழ்ந்து விடுகின்றனர்‌. 


* ௮8நேகர்‌ ஒரு அமைப்பு அல்லது ஸ்தாபனம்‌ சொல்லிக்‌ 
கொழுத்த உபதேச சித்தாந்தங்களை தலைக்கு மேல்‌ வைத்து. 
வதம்‌ கூறும்‌ சத்தியத்தை சுதந்திரமாகக்‌ கற்கும்‌ மனநிலையை 

இழந்து விருகின்றனர்‌. ?? 








கொரிந்து தீருச்சபை மக்கள்‌ பரவச 
அனுபவங்களில்‌ அதீகக்‌ கவனம்‌ செலுத்தீ 
னார்கள்‌. ஆனால்‌, அவர்கள்‌ பிரிவினை, 
பேதம்‌, கசப்பு, வெறுப்பு, வாதப்பிரதிவாதம்‌, 
பாவஇச்சை போன்ற காற்றுகள்‌ வீசின 
போது நிமிர்ந்து நிற்க இயலாமல்‌ போய்‌ 
விட்டனர்‌. (1கொரி 1:11, 3:3, 5:1, 6:] அநேகர்‌ 
பரவசமாகப்‌ பாட முடிவதையும்‌, ஆரவார 
மாய்‌ ஜெபிக்க முடிவதையும்‌, மன எழுச்சி 
யோடு ஆராதிக்க முடிவதையும்‌ உணர்ச்சி 
வசப்பட்ட மன நிலையை பெறப்‌ முடி 
வதையும்‌ தங்களின்‌ அபிஷேக வல்லமை 
யாக எண்ணுகீன்றனர்‌. ஆனால்‌, 
வெறுப்பை எதீர்க்கவோ, கோபத்தைக்‌ 
கட்டுப்படுத்தவோ, பண ஆசையைக்‌ கீழ்ப்‌ 
படுத்தவோ பெருமையை அடக்கவோ, சுய 
உணர்வுகளை மேற்கொள்ளவிடாமல்‌ 
தடுக்கவோ இயலாமல்‌ போகின்றனர்‌. 

இன்னும்‌ சிலர்‌, குறிப்பிட்ட சில கல்ட்‌ 
ரகமான உபதேசக்‌ கவர்ச்சிக்குள்‌ சிக்கிக்‌ 
கொள்ளுகின்றனர்‌. ஒரு குறிப்பிட்ட கிறிஸ்‌ 
தவப்‌ பிரிவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட 


தேவனைத்‌ தேறும்‌ அனுபவம்‌ 


உபதேசத்தைப்‌ பிரதானப்படுத்தும்‌ ஸ்தாப 
னமோ கற்றுக்‌ கொடுக்கும்‌ போதனை 
களை அஸ்திபாரமாக்கி அதன்‌ மேல்‌ 
நீற்கின்றனர்‌. அநேகர்‌ ஒரு அமைப்பு 
அல்லது ஸ்தாபனம்‌ சொல்லிக்‌ கொடுத்த 
உபதேச சித்தாந்தங்களை தலைக்கு 
மேல்‌ வைத்து, வேதம்‌ கூறும்‌ சத்தியத்தை 
சுதந்திரமாகக்‌ கற்கும்‌ மனநிலையை 
இழந்துவிடுகின்றனர்‌. இவர்கள்‌ குறிப்பிட்ட 
ரகமான கல்ட்‌ போதனையாளர்களின்‌ ஒரு 
பக்க சாய்வான உபதேசங்களை முழு 
ஆவிக்குரிய அனுபவமாக எண்ணி விடூ 
கின்றனர்‌. இப்படிப்பட்டவர்கள்‌ சோதனை 
களை எதீர்க்கும்‌ ஆவிக்குரிய வல்மை 
யில்லாமல்‌ போய்‌ உண்மையான தேவப்‌ 
பக்தி வாழ்க்கையில்‌ நீற்க முடியாமல்‌ 
போகீன்றனர்‌. 


தேவ உறவின்‌ அஸ்திரம்‌ 
ஆவிக்குரிய வாழ்க்கையின்‌ உண்மை 
யான அஸ்திபாரம்‌ பக்தி ஆர்வம்‌ அல்ல. 


பரவச அனுபவம்‌ அல்ல. சில குறிப்பிட்ட 
உபதேசப்‌ பற்றுறுதி அல்ல. கிறிஸ்தவ 





தான்‌ தேவ உறவில்‌ நாம்‌ உறுதிப்‌ 11 | \ 
படவும்‌, இந்த உறவை மையமாக | i ட்‌ 


வைத்து வாழவும்‌ உதவி 
செய்கின்றது. அப்பொழுது 
எத்தனை சோதனைகள்‌ 


வந்தாலும்‌ வற்றை நாம்‌ _ 
எளிதாக எதிர்கொண்டு _- [== 


முன்னோக்கிச்‌ 
செல்ல முழயும்‌. 
77 











ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது தேவ 
உறவின்‌ மேல்‌ கட்டப்பட வேண்டும்‌. முத 
லாவது, பல பக்தியான செயல்பாடூகள்‌ 
அல்ல. முதலாவது, கர்த்தர்‌ நம்‌ வாழ்விற்‌ 
குள்‌ அழைக்கப்பட வேண்டும்‌. கர்த்தர்‌ 
நம்மோடிருக்கின்ற நீச்சயத்தின்‌ மேல்தான்‌ 
ஆவிக்குரிய வாழக்கை கட்டப்பட 
வேண்டும்‌. 

புதிய ஏற்பாடு முதலாவது கர்த்தரை 
நாம்‌ ஏற்றுக்கொண்டு அவருடைய 
உறவை உறுதீப்படூத்துவதைக்‌ குறித்து 
தான்‌ பேசுகிறது. (யோவான்‌ 1:12, ரோமர்‌ 
8:16) கர்த்தரோடூள்ள தனிப்பட்ட ஐக்கி 
யத்தின்‌ நிச்சயம்‌ மட்டுமே வலிமையான 
தோர்‌ ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அடிப்‌ 
படையாக இருக்க முடியும்‌. நான்‌ விசு 
வாசிக்கிறவர்‌ இன்னார்‌ என்று அறிவேன்‌ 
என்றான்‌ அப்போஸ்தலனாகிய பவுல்‌ 
(1 தீமோ 1:12) இதுதான்‌ ஆவிக்குரிய 
அஸ்திபாரம்‌. நாம்‌ எவ்வளவு ஜெபிக்கப்‌ 
பழகி விட்டோம்‌ என்பது அல்ல. நாம்‌ 
எவ்வளவு ஆராதனை செய்யப்‌ பழகி 
யிருக்கிறோம்‌ என்பது அல்ல. நாம்‌ 
எவ்வளவு பரவசம்‌ அடைய முடிகிறது 
என்பது அல்ல. நாம்‌ எவ்வளவு ஊழியம்‌ 
செய்ய முடிகிறது என்பது அல்ல. நாம்‌ எந்த 
அளவு கர்த்தரோடு இணைக்கப்பட்ட 
வர்களாய்‌ வாழ்வதை உணர முடிகிறது 
என்பதே ஐக்கியம்‌. நான்‌ மரண இருளின்‌ 
பள்ளத்‌ தாக்கில்‌ நடந்தாலும்‌ பொல்‌ 
லாப்புக்குப்‌ பயப்படேன்‌ என்றான்‌ தாவீது. 
(சங்கீதம்‌ 23:4 

அநேகர்‌ ஜெபங்களோடூம்‌, ஆராதனை 
களாடூம்‌, உபவாசங்களோடும்‌, ஊழியங்‌ 
களோடூம்‌ தங்களை இணைத்து பக்தியான 
ஒரு உணர்வைப்‌ பெறுகின்றனர்‌. அநேகர்‌ 


பாஸ்டர்கள்‌ நடத்தும்‌ ஆராதனைகளாலும்‌, 
அவர்களுடைய பரவசமூட்டும்‌ பிரசங்கங்‌ 
களினாலும்‌ தங்களுக்குள்‌ விசேஷமான 
மனக்கிளர்ச்சி பெறுகின்றனர்‌. பல்வேறு 
ஆவிக்குரிய செயல்பாடுகளில்‌ தங்களை 
ஈடுபடுத்தி பக்கியுணர்வைப்‌ பெறுகின்றனர்‌. 
ஆயினும்‌, தனிப்பட்ட முறையில்‌ தேவ 
உறவைத்‌ தேடி அடையாளங்கண்டு 
தங்களுக்குள்‌ அதனை உறுதிப்படுத்த 
வில்லை. எனவே, பக்தியான விஷயங்‌ 
களால்‌ பரவச மனநீலைகளை அனு 
பவித்துப்‌ பழகியபோதிலும்‌, வாழ்க்கையில்‌ 
சோதனைகளும்‌ பரிட்சைகளும்‌ வரும்‌ 
போது அவர்களால்‌ விழாமல்‌ நீமிர்ந்து 
நிற்க இயலவில்லை. எனவேதான்‌, நீங்கள்‌ 
கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்‌ கொண்ட 
படியே அவருக்குள்‌ வேர்‌ கொண்டவர்‌ 
களாகவும்‌, அவர்மேல்‌ கட்டப்பட்டவர்களு 
மாயிருங்கள்‌ என்று கொலோசெய திருச்‌ 
சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல்‌ 
எழுதினான்‌. (கொலோசெயர்‌ 2:6) 


கிறிஸ்து உங்களிடத்தில்‌ உருவாகு 
மளவும்‌ உங்களுக்காக மறுபடியும்‌ கர்ப்ப 
வேதனைப்படுகிறேன்‌ என்று பவுல்‌ கூறிய 
வார்த்தைகளைக்‌ கவனிக்க வேண்டும்‌. 
குலா 4:19 கிறிஸ்து ஒருவருக்குள்‌ இருக்‌ 
கின்ற நீச்சயமான அனுபவம்‌ ஆவிக்‌ குரிய 
வாழ்க்கைக்கு எவ்வளவு அவசியம்‌ என்‌ 
பதை அந்த வார்த்தைகள்‌ தெளிவு 
படுத்துகிறது. வேதாகமம்‌ தேவ உறவை 
நமக்கு வாக்களித்துள்ளது. அந்த உறவை 
முதலாவது நாம்‌ நமக்குள்‌ அழைக்க 
வேணடும்‌. நாம்‌ அவரை ஏற்றுக்‌ கொள்ள 
இயலும்‌ என்று வேத வார்த்தை சொல்‌ 
வதால்‌, அதனை விசுவாசித்து நமக்குள்‌ 
அதனை எதீர்பார்க்க வேண்டும்‌. 


உணர்ச்சிகரமாக முடியாவிட்டாலும்‌ 
கர்த்தர்‌ நம்முடன்‌ இருக்கிறார்‌ என்று நாம்‌ 
நம்ப வேண்டும்‌. அந்த தேவ உறவை நாம்‌ 
நமக்குள்‌ அனுபவிக்கும்படி அதனை 
ஆவலாய்‌ அனுதீனமும்‌ தேட வேண்டும்‌. 
தேவனைத்‌ தேடும்‌ அனுபவம்தான்‌ தேவ 
உறவில்‌ நாம்‌ உறுதிப்படவும்‌, அந்த 
உறவை மையமாக வைத்து வாழவும்‌ 
உதவி செய்கின்றது. அப்பொழுது 
எத்தனை சோதனைகள்‌ வந்தாலும்‌ 
அவற்றை நாம்‌ எளிதாக எதிர்கொண்டு 
முன்னோக்கீச்‌ செல்ல முடியும்‌. 
தினமும்‌ வாழ்க்கை மாற்றம்‌ 
இரண்டாவதாக கீறிஸ்தவ வாழ்க்கை 
வலிமையாக நிற்க வேண்டுமானால்‌ தேவ 
உறவினால்‌ நாம்‌ வாழ்க்கை மாற்றம்‌ 
கண்ட ஓர்‌ பின்னணி வேண்டூம்‌. அநேகர்‌ 
தங்களின்‌ ஆவிக்குரிய அனுபவங்களை 
தாங்கள்‌ செய்கின்ற சில பக்திச்‌ செயல்‌ 
களின்‌ அடிப்படையிலும்‌ தாங்கள்‌ சில 
நேரம்‌ உணருகீன்ற சில பரவச உணர்வு 
களின்‌ அடிப்படையிலுமே சிந்திக்கின்றனர்‌. 
ஆனால்‌, சில எதிர்மறைச்‌ சூழல்களைச்‌ 


சத்திய ௮ழப்படை சார்ந்த 
வார்த்தைகளின்‌ மேலும்‌. 
நூரோக்கியமான 
பராதனைகளின்‌மேலும்‌ 
ஆவிக்குரிய வாழ்க்கை 
எமும்பாவிட்டால்‌, அது 
எந்த நேரத்திலும்‌ 
விழுந்து போகும்‌ 
பாயம்‌ உண்ம. 
77 





சந்திக்க நேரிடும்‌ போது யாவும்‌ மறைந்து 
போய்‌ விடுகிறது. அவர்களின்‌ வாழ்க்கை 
யில்‌ கர்த்தரால்‌ வல்லமையை உணர்ந்த 
அனுபவம்‌, பரவசத்தை உணர்ந்த அனு 
பவம்‌ இருக்கிறது. ஆனால்‌, கர்த்தரால்‌ 
வாழ்க்கையில்‌ குறிப்பிடத்தக்க மாற்றங்கள்‌ 
கண்ட அனுபவங்கள்‌ இல்லை. 
தங்களின்‌ சுபாவங்களிலோ, எண்ணங்‌ 
களிலோ, ஆசைகளிலோ, மனநீலை 
களிலோ அவர்கள்‌ ஆவிக்குரிய வல்லமை 
யான மாற்றங்களைக்‌ காணவில்லை. 
கர்த்தரால்‌ மாற்றப்பட்ட ஒரு ஜவிதத்திற்கு 
சாட்சி பகரும்‌ விஷயங்கள்‌ அவர்களின்‌ 
வாழ்கையில்‌ இல்லை. கங்களோடு கர்த்தர்‌ 
இருக்கிறார்‌ என்பதை உறுதிப்படுத்தும்‌ 
வலிமையான அடையாளங்கள்‌ இல்லாத 
தால்‌, சோதனையான நேரங்கள்‌ வரும்‌ 
போது அவர்களால்‌ கர்த்தரைச்‌ சார்ந்து 
நீற்க முடியவில்லை. வாழ்க்கையில்‌ 
கர்த்தரை ஏற்றுக்கொண்டதிீன்‌ விளைவான 
ஒரு வலிமையான வாழ்க்கை மாற்றம்‌ 
வேண்டும்‌. நீங்கள்‌ மனந்திரும்பி பிள்ளை 
களைப்‌ போல மாற வேண்டும்‌ என்றார்‌ 


[ மே 2021] 





இயேசு முத்தேயு 18:3) கர்த்தரால்‌ வரும்‌ 
மாற்றங்கள்‌ என்பது ஏதோ ஒரு காலத்தில்‌ 
நீகழந்ததாக மட்டும்‌ அல்ல. அனுதின 
வாழ்க்கையில்‌ தேவ உறவின்‌ விளைவாக 
நாம்‌ மாற்றம்‌ அடைந்து கொண்டே 
யிருக்கும்‌ அனுபவம்‌ வேண்டும்‌. நாம்‌ 
மகிமையின்‌ மேல்‌ மகிமையடைந்து மறு 
ரூபமாகவேண்டும்‌. (11 கொரி 3:18 வலிமை 
யான மனமாற்றங்கள்‌ என்ற அடிப்படை 
யின்மேல்‌ எழும்பும்‌ ஆவிக்குரிய வாழ்க்கை 
தான்‌, எந்தச்சோதனை வேளை யிலும்‌ 
விழாமல்‌ எழுந்து நீற்கும்‌. 
வார்த்தைகள்மேல்‌ கட்டணும்‌ 
இறுதியாக, பாவக்காற்று வீசினாலும்‌ 
சரி, துன்பக்காற்று வீசினாலும்‌ சரி, 
உலகக்காற்று வீசினாலும்‌ சரி, ஆவிக்குரிய 
வாழ்க்கை விழாமல்‌ நீற்க வேண்டுமானால்‌, 
தேவ வார்த்தைகள்‌ என்னும்‌ அஸ்தி 
பாரத்தின்மேல்‌ கட்டப்பட வேணடும்‌. 
பலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின்‌ 
அடித்தளத்தில்‌ உணர்ச்சி வசப்படும்‌ 
அனுபவங்கள்‌ உள்ளன. ஆனால்‌, சத்திய 
வார்த்தைகள்‌ அடித்தளத்தில்‌ இல்லை. 
அநேகர்‌ சத்திய வார்த்தை சாராத தற்காலிக 
உணர்ச்சி அனுபவங்களின்‌ மேலேயே 
கங்களின்‌ ஆவிக்குரிய வாழ்க்கையைக்‌ 
கட்டுகின்றனர்‌. அநேகர்‌ தாங்கள்‌ ஆரா 
திக்கும்‌ வேளையில்‌ உணரும்‌ ஒரு பரவச 


உணர்வையும்‌, பிரசங்க வேளையில்‌ 
உணரும்‌ உற்சாக உணர்ச்சியையுமே 
அடிப்படையாக வைத்து ஆவிக்குரிய 
வாழ்க்கையைக்‌ கட்டுகின்றனர்‌. எனவே 
பரிட்சையான நேரங்கள்‌ வரும்போது 


அவை அவர்களைத்‌ தாங்குவதில்லை. 


அநேகர்‌ யார்‌ சத்தியத்தை சரியாகப்‌ 
போதீத்து தங்களை நடத்துகின்றார்கள்‌ 
என்று பார்ப்பதில்லை. அநேகர்‌ அடிப்படை 
உபதேசங்களுக்கோ, வாழ்க்கை முறை 
போதனைகளுக்கோ முக்கீயத்துவம்‌ 
கருவதில்லை. தங்களை நயவசனிப்பி 
னாலும்‌, தந்திரமான பரவசமூட்டூதலி 
னாலும்‌, மனக்கிளர்ச்சியடையச்‌ செய்‌ 
கின்றவர்களையே அவர்கள்‌ பின்பற்று 
கின்றனர்‌. எனவே, அவர்கள்‌ ஆவிக்குரிய 
உணர்வடையும்‌ அனுபவங்கள்‌ பெறாமல்‌, 
மாம்சீகமாக உணர்சிவசப்படும்‌ அனுபவங்‌ 
களை பெறுகின்றனர்‌. அவற்றால்‌ அவர்கள்‌ 
சோதனைகளைச்‌ ஜெயிக்க முடியாமல்‌ 
அவர்கள்‌ விழுந்துவிடவோ அல்லது 
அணலிழந்து போகவோ செய்கின்றனர்‌. 
ஆம்‌, சத்திய அடிப்படை சார்ந்த வார்த்தை 
களின்மேலும்‌ ஆரோக்கீயமான போதனை 
களின்மேலும்‌ ஆவிக்குரிய வாழ்க்கை 
எழும்பாவிட்டால்‌ அது எந்த நேரத்திலும்‌ 
விழுந்து போகும்‌ அபாயம்‌ உண்டு. 

vk Hew 


LIVING STREAM ஆங்கில மாத இதழ்‌ 
ஆங்கில பா 8 இதழ்‌ மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை 


வெளிவந்து கொண்டிருக்கின்றது. ஆங்கில இதழை வாங்கிப்‌ பயன்பெற 
அன்புடன்‌ வேண்டுகின்றோம்‌. ஆண்டு சந்தா ரூ. 100/- 





10 





அஆ அஆ அஆ 
கோயிலுக்கும்‌ ீபோகாத்ங்க! 
கீ்‌ க, | அடை அ 
சபைக்கும்‌ போங்கள்‌! 
சீர நாம்‌ கோபமாயிருப்பதற்கும்‌, எவறுப்புணர்வுடனிருப்பதற்கும்‌, 
கசப்படைவதற்கும்‌ நீயாயமான காரணங்கள்‌ கீருக்கலாம்‌. 
ஆயினும்‌, அன்பு ஆளுகை செய்ய வேண்டிய மனதில்‌ கோபமும்‌, 
வெறுப்பும்‌ ஆளுகை செய்தால்‌, அங்கே தேவன்‌ தம்முடைய 
சந்தோஷத்தை வைக்க முடியாது. கசப்பையும்‌, கோபத்தையும்‌ 
வைத்திருக்கும்‌ இருதயம்‌, தேவ சந்தோஷத்தை அனுபவிக்கும்‌ 
தன்மையை கீழந்து விடும்‌. 2 


நீங்கள்‌ தேவனைப்‌ பிரியப்படுத்த | தேவாலயம்‌, சிற்றாலயம்‌ என எதுவும்‌ 
விரும்பினால்‌ கோயிலுக்குப்‌ போகா | புதிய ஏற்பாட்டில்‌ தேவனைப்‌ பிரியப்‌ 
தீருங்கள்‌. ஆலயத்தீற்குப்‌ போகா | படூத்துவதற்காகச்‌ சுட்டிக்காட்டப்பட 
திருங்கள்‌. தேவாலயங்களுக்கோ சிற்‌ | வில்லை. நாம்‌ தேவ ஆலயங்களாக 
றாலயங்‌ களுக்கோ போகாதீருங்கள்‌. | மாற அழைக்கப்‌ பட்டோமேயன்றி தேவா 
ஏனென்றால்‌, கோயில்‌, ஆலயம்‌, | லயம்‌ போக அழைக்கப்படவில்லை. 


11 


நாமே தேவன்‌ தங்கும்‌ ஆலயம்‌ என்று 
வேதம்‌ சொல்கின்றது. (1 கொரிந்தியர்‌ 
3:16, 6:19 நாம்‌ தேவன்‌ தங்குமிடமாகிய 
ஆலயமாக விளங்கவேண்டுமேயன்றி, 
ஆலயம்‌ என்ற ஒரு இடத்தில்‌ போய்‌ 
ஆண்டவரைத்‌ தேடக்கூடாது. 
காபில்‌, பை விற்றியாகம்‌ 


மனிதர்கள்‌ கட்டுகின்ற ஆலயங் 
களிலோ கோயில்களிலோ தேவன்‌ 
குங்குவதீல்லை என்று வேதம்‌ தெளி 
வாகச்‌ சொல்லிவிட்டது. அப்போஸ்தலர்‌ 
7:48, 17:24 எனவே ஆலயங்களிலோ 
தேவாலயங்களிலோ, கோயில்களிலோ 
தேவன்‌ இருக்கிறார்‌ என்று நம்பி அங்கே 
போய்‌ அவரைத்‌ தரிசிக்க விரும்புவது 
சரியான நம்பிக்கை அல்ல. கோயில்‌ 
உண்டு. ஆலயம்‌ உண்டு. தேவ வாசஸ்‌ 
தலம்‌ உண்டு. அனால்‌, அவை நாம்‌ 
கட்டும்‌ கட்டிடங்கள்‌ அல்ல. தேவன்‌ நம்‌ 
மோடூ வாசம்‌ பண்ண விரும்புகிறார்‌. 
நமக்குள்ளே வாசம்‌ பண்ண விரும்பு 





“ சபை என்பது கிறிஸ்துவை தலையாகக்‌ கொண்ட ஒரு குடும்பம்‌. 
(எபே 2:19) அங்கு செல்கின்றவர்களுக்கு பக்தி மட்டும்‌ போதாது. 
தேவனுடைய பிள்ளைகள்‌ என்ற ஆவிக்குரிய அந்தஸ்தும்‌ வேண்டும்‌. ” 


கிறார்‌. நம்மோடு வாசம்‌ பண்ண அவர்‌ 
விரும்புகின்றார்‌. நம்மைத்தான்‌ தேவன்‌ 
தாம்‌ தங்க விரும்பும்‌ தேவ வாசஸ்தலங்‌ 
களாக ஏற்படுத்துகின்றார்‌. 
அப்படியானால்‌ நாம்‌ தேவனை 
மகிமைப்படுத்துவதற்காக எங்கும்‌ செல்ல 
வேண்டாமா? தேவனைக்‌ கனப்படுத்து 
வதற்காக எந்த ஒரு கட்டிடத்தீற்கும்‌ 
செல்லக்கூடாதா? நாம்‌ செல்லலாம்‌. 
தேவனைக்‌ கனப்படுத்த சில குறிப்பிட்ட 
இடங்களும்‌ வேண்டும்‌. அவை கோயில்‌ 
கள்‌ அல்ல. அவை ஆலயங்கள்‌ அல்ல. 
அவை சபை கூடி வரும்‌ ஸ்தலங்கள்‌. 
அங்கே நாம்‌ செல்லுவது அங்கே தேவன்‌ 
இருக்கிறார்‌ என்று நம்புவதால்‌ அல்ல. 
நம்மோடூ தேவன்‌ இருக்கிறார்‌ என்ற 
நம்பிக்கையில்‌ அங்கு செல்கின்றோம்‌. 
அங்கே நாம்‌ செல்லுவது கர்த்தரை 
அங்கு தரிசிக்க அல்ல. கர்த்தரைத்‌ தங்க 
ளோடிருக்கின்றவராகக்‌ கண்டுகொண்ட 





1 


தேவனுடைய பிள்ளைகளைப்‌ பார்க்கவே 
செல்கின்றோம்‌. அங்கே நாம்‌ செல்லுவது 
தேவ அருள்‌ பெற அல்ல. தேவ அருளைப்‌ 
பெற்றுக்‌ கொண்டதின்‌ பிரதிபலிப்பை 
வெளிப்படுத்தவே செல்கின்றோம்‌. 


கோயிலுக்குச்‌ செல்கின்றோம்‌ அல்‌ 
லது ஆலயத்திற்குச்‌ செல்கின்றோம்‌ 
என்றால்‌ கர்த்தரைத்‌ தொழுது கொள்ளச்‌ 
செல்கின்றோம்‌ என்று அர்த்தம்‌. 
சபைக்குச்‌ செல்லுகின்றோம்‌ என்றால்‌ 
கர்த்தர்‌ தங்கும்‌ கோயில்களாக மாற்றம்‌ 
பெற்ற மக்கள்‌ ஐக்கீயம்‌ கொள்ளச்‌ செல்‌ 
கின்றோம்‌ என்று அர்த்தம்‌. ஆலயத்‌ 
திற்குச்‌ செல்கின்றோம்‌ என்றால்‌ தேவ 
பக்தியைக்‌ காண்பிக்கச்‌ செல்லுகின்றோம்‌ 
அல்லது தேவனுக்கு வழிபாடு செய்யச்‌ 
செல்கின்றோம்‌ என்று பொருள்‌. 
சபைக்குச்‌ செல்கின்றோம்‌ என்றால்‌ 
கிறிஸ்துவின்‌ சரீரத்தோடூ நாம்‌ 
இணைக்கப்பட்டதைப்‌ பிரதீபலிக்கச்‌ 
செல்கீன்றோம்‌ என்று அர்த்தம்‌. கிறிஸ்‌ 
துவின்‌ சரீரமாக இணைந்து கிறிஸ்துவின்‌ 
நோக்கத்தை நீறைவேற்றப்‌ போகிறோம்‌ 
என்று அர்த்தம்‌. (௫ கொரி 12:27) 


கோயில்‌, ஆலயம்‌, தேவாலயம்‌, 
வழிபாட்டு ஸ்தலம்‌ என்று அழைக்கப்படும்‌ 
இடங்களுக்கு பக்தி உடைய யாவரும்‌ 
செல்வார்கள்‌. மேற்கண்ட இடங்களுக்கு 
கடவுளை ஆராதிக்க விருப்பம்‌ உடைய 
எவரும்‌ செல்வார்கள்‌. ஆனால்‌, சபை 
என்ற இடத்திற்குச்‌ செல்ல விரும்பினால்‌ 
அதற்கென்று சில தகுதிகளும்‌ நீபந்‌ 
தனைகளும்‌ உள்ளன. சபை என்பது 
கிறிஸ்துவை தலையாகக்‌ கொண்ட ஒரு 
குடும்பம்‌. (எபே 2:19 அங்கு செல்கின்ற 
வர்களுக்கு பக்தி மட்டும்‌ போதாது. தேவ 
னுடைய பிள்ளைகள்‌ என்ற ஆவிக்குரிய 
அந்தஸ்தும்‌ வேண்டும்‌. (யோவன்‌ 1:12 
அங்கு செல்கின்றவர்கள்‌ பாவத்திலிருந்து 
இரட்சிக்கப்பட்ட நீச்சயம்‌ பெற்றவர்களா 
யிருக்க வேண்டும்‌. (அப்போஸ்தலர்‌ 
2:47) 

கிறிஸ்தவர்களுக்குக்‌ கோயில்‌, 
ஆலயம்‌, தேவாலயம்‌, வழிபாட்டு ஸ்தலம்‌ 
என்று எதுவும்‌ கிடையாது. உண்மையாகக்‌ 
கிறிஸ்துவைத்‌ தங்களுக்குள்‌ ஏற்றுக்‌ 
கொண்டூ அவரைத்‌ தங்களோடூ வாழ்‌ 
கின்றவராகக்‌ கண்டு கொண்டவர்களே 


“நீங்கள்‌ செல்லும்‌ இடம்‌ கோயில்‌ என்று இிழைக்கப்பட்டாலும்‌, நீங்களோ 
பக்தராக அங்கு செல்ல வேண்டாம்‌. நீங்கள்‌ தேவனுடைய பிள்ளையாக 
அங்கே நல்ல ஆவிக்குரிய ஐக்கியம்‌ தேடிச்‌ செல்லுங்கள்‌. 





தேவன்‌ தங்கும்‌ ஆலயங்கள்‌. இவர்‌ 
களுக்குக்‌ கட்டிட ஆலயங்கள்‌ இல்லை. 
இவர்களுக்குச்‌ சபை உண்டு. இவர்‌ 
களுக்குச்‌ சபை கூடுதல்‌ உண்டு (எபி 
ரெயர்‌ 10:25) இவர்களுக்குக்‌ கோயில்‌ 
என்ற கட்டிடம்‌ இல்லை, சபை கூடி வரு 
வதற்கான இடங்களாகிய கட்டிடங்கள்‌ 
உண்டு. 
ஐலமியம்‌ முக்கியம்‌ 

சபை என்றால்‌ கிறிஸ்துவோடு ஐக்‌ 
கியமுடையவர்களின்‌ ஐக்கியம்‌. இவர்கள்‌ 
சபை கூடி வருவதற்கான நோக்கம்‌ 
கர்த்தரோடூ இணைக்கப்‌ பட்டவர்கள்‌, 
ஒன்றிணைந்து ஒரு சரீரம்‌ போல செயல்‌ 
பட வேண்டும்‌ என்பதற்காகச்‌ சபைக்குச்‌ 
செல்லுகின்றவர்கள்‌ பிரதானமாக ஐக்‌ 
கியத்தை நோக்கமாகக்‌ கொண்டே 
செல்ல வேண்டும்‌. சபைக்குச்‌ செல்லு 
கின்றவர்கள்‌ தாங்கள்‌ பக்தி விருத்தி 
யடைவதை நோக்கமாகக்‌ கொண்டு 
செல்ல வேண்டும்‌. (எபே 4:12 தேவ 
னுடைய பிள்ளைகள்‌ என்ற நீலைமை 
யில்‌ முழுமையான வளர்ச்சி பெறும்‌ 
நோக்குடனேயே சபைக்குச்‌ செல்ல 
வேணடும்‌. கர்த்தரை வாழ்க்கையில்‌ 
வாழ்க்கைமுறை மூலமாக வெளிப்படுத்தி 
வாழ்வதற்குத்‌ தேவையான ஆவிக்குரிய 
வளர்ச்சி நீலைகளைப்‌ பெறுவதற்கே 
சபைக்குச்‌ செல்ல வேண்டும்‌. எபேசியர்‌ 
4:15) 


இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில்‌ 
கத்தோலிக்கராயினும்‌, புராட்டஸ்டண்டு 
களாயினும்‌, பெந்தெகொஸ்தேக்களா 
யினும்‌ பெரும்பாலும்‌ ஒரு ஆராதனை 
நீகழ்ச்சியை அல்லது வழிபாட்டு 
நிகழ்ச்சியை நடத்தவே சபைகளுக்குச்‌ 
செல்கின்றனர்‌. அவர்களுக்குச்‌ சபை 
என்றால்‌ வழிபாட்டு ஸ்தலம்‌ என்பதே 
சிந்தனை. ஆனால்‌, உண்மையான 


14 


சபை என்றால்‌ அங்கே வழிபாடுகள்‌ 
அல்ல. ஐக்கியம்‌ பக்திவிருத்தி, வளர்ச்சி, 
போதனைகள்‌, புத்தி சொல்லுதல்‌, 
ஒருவருக்கொருவர்‌ உதவுதல்‌, நற்கிரியை 
கள்‌ செய்தல்‌ போன்றவையே பிரதான 
அம்சங்களாக இருக்கும்‌. 


ஆம்‌. கோயிலுக்குப்போக வேண்டும்‌ 
என்ற பக்தி சிந்தனை அல்ல. சபைக்குச்‌ 
செல்ல வேண்டும்‌ என்ற பரிசுத்த சிந்‌ 
துனை வேணடும்‌. அந்த சிந்தனையின்‌ 
பின்னணியில்‌ கர்த்தரால்‌ பரிசுத்த 
மாக்கப்‌ பட்டு தேவனுடைய பிள்ளைகளாகி 
விட்ட நிச்சயம்‌ வேண்டும்‌. கோயிலுக்குப்‌ 
போய்‌ கடவுளை ஆராதிக்க வேண்டூம்‌ 
என்ற பக்தி உணர்வு அல்ல. சபைக்குப்‌ 
போய்‌ தேவனுடைய பிள்ளைகளோடு 
ஐக்கியமாயிருக்க வேண்டும்‌ என்ற 
ஆவிக்குரிய ஆசை வேண்டும்‌. ஆலயத்‌ 
திற்குப்‌ போய்‌ அருள்‌ பெற வேண்டும்‌ 
என்ற நோக்கம்‌ அல்ல. சபைக்குப்‌ போய்‌ 
சத்திய வார்த்தைகளால்‌ ஆரோக்கிய 
மடைய வேண்டும்‌ என்ற ஆசை 
வேணடும்‌. 

தேவாலயம்‌ போய்‌ தேவனிடம்‌ 
நன்மை பெற வேண்டும்‌ என்ற இலக்கு 
அல்ல. சபைக்குப்‌ போய்‌ தேவ ஜனங் 
களோடு ஐக்கியம்‌ கொண்டு, அவர்‌ 
களுக்கு நன்மை செய்ய வேண்டும்‌ என்ற 
ஆர்வம்‌ வேணடும்‌. (எபிரெயர்‌ 10:24, 
கலா 6:2 

நீங்கள்‌ செல்லும்‌ இடம்‌ கோயில்‌ 
என்று அழைக்கப்பட்டாலும்‌ நீங்களோ 
பக்தராக அங்கு செல்ல வேண்டாம்‌. 
நீங்கள்‌ தேவனுடைய பிள்ளையாக 
அங்கே நல்ல ஆவிக்குரிய ஐக்கியம்‌ 
தேடிச்‌ செல்லுங்கள்‌. ஆராதனைக்‌ 
கடமை செய்யச்‌ செல்லாமல்‌ ஆவிக்‌ 
குரிய வளர்ச்சியை இலக்காக வைத்துச்‌ 


செல்லுங்கள்‌. 
லல 


ட யல கிறிஸ்தவர்கள்‌ தேவ ஊழியர்கள்‌ என்று 





FESS 
(ப ர மட்கி அது 


அறியர்படுகிறவர்களிடம்‌ சத்தியத்திற்கு எதிரான 
எத்தனை முரண்பாடான செயல்களும்‌ நடத்தைகளும்‌ 


இருந்தாலும்‌, அவர்களைக்‌ கனப்படூத்தவும்‌, 
அவர்களுக்குக்‌ காணிக்கை எகாடுக்கவும்‌, அவர்களின்‌ 


போலியான ஊழியர்களில்‌ பங்கேற்கவும்‌ 


பழகிப்‌ போய்விட்டார்கள்‌. 99 


இந்தியாவில்‌ கிறிஸ்தவர்களாக 
அறியப்படுகின்றவர்கள்‌ மொத்த மக்கள்‌ 
தொகையில்‌ சுமார்‌ மூன்று சதவிகீதம்‌ 
தான்‌. அந்த மூன்று சதவிகீதம்‌ கிறிஸ்‌ 
குவர்களில்‌ பெரும்பான்மையினர்‌ போலி 
கிறிஸ்தவர்கள்‌. அவர்கள்‌ மோசமான 
கிறிஸ்தவர்கள்‌ என்று அர்த்தம்‌ அல்ல. 
அவர்கள்‌ வேதாகமம்‌ கீறிஸ்தவர்கள்‌ 
என்பதற்கு எந்த அடையாளங்களைச்‌ 


சொல்கீறதோ அந்த அடையாளங்களைக்‌ 
கொண்டிராதவர்கள்‌. ஒரு போலியான 
மருத்துவர்‌ நல்லவராக இருக்கக்கூடும்‌. 
ஆனால்‌, அவர்‌ மருத்துவருக்கு உரிய 
உண்மையான தகுதிகளைப்‌ பெற்றி 
ராததால்‌ அவர்‌ போலி மருத்துவர்‌. அது 
போலவே, ஒருவர்‌ நல்லவராக இருக்கக்‌ 
கூடும்‌. ஆயினும்‌, சத்தியம்‌ கூறுகின்ற 
ஆவிக்குரிய தகுதிநிலைகளைக்‌ கொண்‌ 
டிராவிட்டால்‌, அவர்‌ போலி கிறிஸ்தவரே. 


1 


அல்‌ 


Udo புற] 

நாம்‌ வாழும்‌ இந்தக்‌ காலத்தை போலி 
கிறிஸ்தவக்‌ காலம்‌ அல்லது பொய்‌ கீறிஸ்‌ 
தவக்‌ காலம்‌ எனலாம்‌. ஏனென்றால்‌, 
பெரும்பாலான கிறிஸ்தவர்கள்‌ கிறஸ்‌ 
துவை தங்களுக்குள்‌ பெற்றிராத வெறும்‌ 
மத ரீதியான கிறிஸ்தவர்களே. பெரும்‌ 
பாலான கிறிஸ்தவ சபைகள்‌ கீறிஸ்துவைத்‌ 
தலையாகக்‌ கொண்டூ செயல்படாத 
வெறும்‌ வழிபாட்டு கிறிஸ்தவ அமைப்பு 
களே. பெரும்பாலான கிறிஸ்தவப்‌ போத 
கர்கள்‌ அல்லது பாஸ்டர்கள்‌ தேவ ஆவி 
யின்‌ ஆளுகையினை அறியாத வெறும்‌ 
பூஜாரிரகமான போலி கிறிஸ்தவப்‌ 
போதகர்களே. 


பிற மதத்தவர்களால்‌ கீறிஸ்தவர்‌ 
களாகப்‌ பார்க்கப்படுகிறவர்களில்‌ ஒரு சிறு 
கூட்டத்தினரைத்‌ தவிர யாவரும்‌ போலி 
கிறிஸ்தவர்களே. பிற மதத்தவர்களால்‌ 
கிறிஸ்தவ சபைகளாகப்‌ பார்க்கப்படும்‌ 
சபைகளில்‌ ஒரு சிலவற்றைத்‌ தவிர யாவும்‌ 


கிறிஸ்துவின்‌ செயல்பாடு இல்லாத போலி 
சபைகளே. பிற மதத்தவர்களால்‌ கீறிஸ்‌ 
குவப்‌ போதகர்களாகவும்‌, பாஸ்டர்‌ 
களாகவும்‌ பார்க்கப்படுகிறவர்களில்‌ ஒரு 
சிலரைத்‌ தவிர, யாவரும்‌ கள்ளப்‌ போத 
கார்களும்‌, கள்ளத்தீர்க்க தரிசிகளுமே. 
தங்களைக்‌ கிறிஸ்தவர்களாக எண்ணு 
கின்ற பெரும்பாலானவர்கள்‌ தேவனுடைய 
பார்வையில்‌ எல்லோரைப்‌ போல தம்மை 
அறியாத பாவிகளே. தங்களை கிறிஸ்தவ 
போதகர்களும்‌, பாஸ்டர்களும்‌ தேவ 
னுடைய பார்வையில்‌ தம்மால்‌ அறியப்‌ 
படாத அக்கிரமச்‌ செய்கைக்காரர்களே. 
மத்தேயு 7:23) கிறிஸ்தவ சபை 
களாகவும்‌, ஆலயங்களாகவும்‌, கோயில்‌ 
களாகவும்‌ அடையாளங்‌ காணப்படும்‌ 
பெரும்பாலான இடங்கள்‌, தேவனுடைய 
பார்வையில்‌ தேவ சம்பந்தம்‌ இல்லாத 
வெறும்‌ போலி வழிபாட்டு ஸ்தலங்களே. 
பெரும்பாலான கிறிஸ்தவர்கள்‌ தேவ 
னுக்கு ஒரு வழிபாட்டுக்‌ கடமையைச்‌ 
செய்கின்ற பெயர்‌ கிறிஸ்தவர்களே. 


“ இவர்கள்‌ ஆயுள்‌ முழுதும்‌ கோயில்‌ என்னும்‌ இடங்களுக்குச்‌ 
சென்று வழிபாடுகள்‌ செய்தாலும்‌, ஒரு போதும்‌ தேவனுடைய 
வழிகளில்‌ நடக்க வேண்ட தேவையை உணமாட்டார்கள்‌. ” 


ஜீவ நீரோபை -- 








பெரும்பாலான கிறிஸ்தவ ஊழியர்கள்‌ 
தேவனுக்கு ஒரு ஆராதனை நிகழ்ச்சியை 
நடத்துகின்ற வெறும்‌ பூஜாரிகளே. 
பெரும்பாலான சபைகள்‌ கடவுளுக்கு 
வாரத்திற்கு ஒரு முறை ஒரு வழிபாட்டு 
நிகழ்ச்சியை நடத்துகின்ற வெறும்‌ வழி 
பாட்டு சங்கங்களே. இந்த கிறிஸ்‌ தவர்கள்‌ 
கர்த்தரை தங்களுக்குள்‌ பெற்று, கர்த்‌ 
குரால்‌ நடத்தப்படும்‌ ஆவிக்குரிய அனு 
பவத்தை ஒருபோதும்‌ பெறுவ தில்லை. 
இவர்களுக்கு இரட்சிப்பு, மனந்திரும்புதல்‌, 
மறுபடியும்‌ பிறத்தல்‌, பரிசுத்தமான 
வாழக்கை, தேவ வழி நடத்துதல்‌, ஆவிக்‌ 
குரிய நற்குணங்கள்‌ போன்ற எந்த 
ஒன்றும்‌ அடிக்கடி கேட்கின்ற விஷயங்கள்‌. 
ஆனால்‌, ஒருபோதும்‌ அவர்களால்‌ 
அவை தேடப்படாத விஷயங்களே. 


இவர்கள்‌ பக்தியை விரும்புவார்கள்‌. 
ஆனால்‌, பரிசுத்தமாயிருக்க விரும்ப 
மாட்டார்கள்‌. இவர்கள்‌ ஆராதனையை 
விரும்புவார்கள்‌. ஆனால்‌, ஒரு போதும்‌ 
ஆண்டவரை பின்பற்றமாட்டார்கள்‌. 
இவர்கள்‌ கோயில்களைப்‌ பரிசுத்தமாக 
எண்ணுகீன்றவர்கள்‌. ஆனால்‌, இவர்கள்‌ 
ஒருபோதும்‌ தங்களைக்‌ கோயிலாக 
மாற்றி தங்க விரும்பும்‌ தேவனுடைய 
நோக்கத்தைப்‌ பற்றிச்‌ சிந்திக்க 
மாட்டார்கள்‌. (1கொரி 3:16, 6:19 இவர்கள்‌ 
ஆயுள்‌ முழு தும்‌ கோயில்‌ என்னும்‌ 
இடங்களுக்குச்‌ சென்று வழிபாடுகள்‌ 
செய்தாலும்‌, ஒரு போதும்‌ தேவனுடைய 
வழிகளில்‌ நடக்க வேண்டிய தேவையை 
உணரமாட்டார்கள்‌. 
(20நதகொஸ்டே க்றி்தவ//கள்‌ 

இயேசு கீறிஸ்துவைக்‌ கடவுளாக 


நம்பி வழிபாடுகளும்‌ , ஆரானைகளும்‌ 
செய்கிறவர்கள்‌ அல்ல. இயேசுவை இரட்‌ 


சகராக விசுவாசித்து அவரால்‌ இரட்சிக்கப்‌ 
படூவதற்கு தங்களை ஒப்புக்‌ கொடுத்த 
வார்களே கிறிஸ்தவர்கள்‌. முத்தேயு 1:21, 
1தீமோ 1:15) வேதாகமத்தை பரிசுத்தப்‌ 
புத்தகமாக எண்ணி வேதாகமப்‌ போத 
னைகளை மேன்மையாக நீனைப்பதால்‌ 
யாரும்‌ கீறிஸ்தவர்கள்‌ ஆகிவிட முடியாது. 
வேதாகமப்‌ போதனைகளை விரும்பி 
அவற்றின்படி வாழ்ந்து காட்டுகின்ற 
வார்களே கிறிஸ்தவர்கள்‌. இயேசு கீறிஸ்‌ 
துவை வல்லவர்‌ என்றும்‌, நல்லவர்‌ 
என்றும்‌, அற்புதர்‌ என்றும்‌, அதிசயர்‌ என்‌ 
றும்‌, பிரமாதமாகப்‌ புகழ்கின்ற செயலே 
ஒருவரை கீறிஸ்தவராக்கிவிடாது. கிறிஸ்து 
வின்‌ வல்லமையை வாழ்க்கையில்‌ 
பயன்படுத்தி பாவத்தைச்‌ ஜெயிக்கும்‌ வல்‌ 
லவர்களாகவும்‌, பரிசுத்தமாக வாழ்கின்ற 
நல்லவர்களாகவும்‌ விளங்குகீன்றவர்‌ 
களே கிறிஸ்தவர்கள்‌. (ரோமர்‌ 6:14) 
இன்றைய கிறிஸ்தவர்களில்‌ பெரும்‌ 
பாலானோர்‌ எந்த ஒரு ஆவிக்குரிய அனு 
பவமும்‌ இல்லாத பெயர்‌ கிறிஸ்தவர்கள்‌. 
இன்றைய பெந்தெகொஸ்தே கிறிஸ்தவர்‌ 
களில்‌ பெரும்பாலானோர்‌ எந்த ஒரு 
பரிசுத்த சாட்சி வாழ்க்கை அனுபவமும்‌ 
இல்லாத வெறும்‌ பரவசக்‌ கிறிஸ்தவர்களே. 
பெயர்‌ கிறிஸ்தவர்கள்‌ கோயிலுக்கு வரு 
வதையும்‌, கோயில்‌ வழிபாட்டில்‌ பங்கு 
பெறுவதையும்‌ பக்தி என எண்ணு 
கின்றனர்‌. பெந்தெகொஸ்தே கிறிஸ்த 
வர்கள்‌ எதைச்‌ செய்தாலும்‌ பரவச உணர்‌ 
வடைவதை மட்டும்‌ குறியாகக்‌ கொண்டு, 
பரிசுத்தமாக வாழ்வதைக்‌ குறித்த உணர்‌ 
வற்றவர்களாக இருக்கின்றனர்‌. பெயர்‌ 
கிறிஸ்தவர்கள்‌ இரட்சிப்பின்‌ அனு பவத்‌ 
தையோ, மனந்திரும்புதலின்‌ அனுபவத்‌ 
தையோ, ஒருபோதும்‌ ஒரு விஷயமாக 


1 





“ பெரும்பாலும்‌ வாயர்‌ கிறிஸ்தவர்கள்‌ ஆவியைப்‌ பெறாமல்‌, 
பாவிகளாகவே வாழ்வதை வாம்க்கை முறையாக்கிக்‌ 
கொண்டவர்கள்‌. வரும்பாலும்‌ வந்தகாஸ்தே கிறிஸ்த 
வர்கள்‌ ஆவியைப்‌ வறாமலே பெற்றதாக எண்ணிக்‌ காண்டு 
பாவிகளாக வாழுந்து பாரகிப்போனவர்கள்‌.. ” 


எடூத்துக்‌ கொள்வதில்லை. பெந்தெ 
கொஸ்தே கிறிஸ்தவர்கள்‌ உண்மையான 
மன மாற்றமும்‌, உண்மையான அர்ப்‌ 
பணிப்பும்‌ இல்லாத போலி இரட்சிப்பின்‌ 
அனுபவத்தை அஸ்தீபாரமாகக்‌ 
கொண்டூள்ளார்கள்‌. 

பெரும்பாலும்‌ இன்று பெயர்‌ கிறிஸ்‌ 
குவர்களுக்கும்‌ பெந்தெகொஸ்தே கிறிஸ்‌ 
குவர்களுக்கும்‌இருக்கீன்ற ஒரே வேறு 
பாடு ஆராதிக்கும்‌ விதத்தில்தான்‌. பெயர்‌ 
கிறிஸ்தவர்களுக்கு சத்தமான ஆரா 
தனை நிகழ்ச்சி பிடிக்காது. பெந்தெ 
கொஸ்தே கீறிஸ்தவர்களுக்கு உணர்ச்சி 
வசப்படுவதற்கு வாய்ப்பு கீடைக்காத ஆர 
வாரமில்லாத ஆராதனை பிடிக்காது. 
பெயர்‌ கிறிஸ்தவர்கள்‌ பரிசுத்த ஆவியைப்‌ 


18 


பெற்றவர்கள்‌ மட்டுமே கிறிஸ்தவர்கள்‌ 
என்ற வேத சத்தியத்தை பற்றி கவலைப்‌ 
படாதவர்கள்‌. பெந்தெகொஸ்தே கீறிஸ்க 
வர்களோ எதற்கெடுத்தாலும்‌ ஆவி, 
அபிஷேகம்‌, அக்கினி, வல்லமை என்று 
பேசிக்கொண்டு ஆவிக்கேற்றபடி வாழ்‌ 
வதைக்‌ குறித்து கவலைப்படாதவர்கள்‌. 
பெரும்பாலும்‌ பெயர்‌ கிறிஸ்தவர்கள்‌ 
ஆவியைப்‌ பெறாமல்‌, பாவிகளாகவே 
வாழ்வதை வாழ்க்கை முறையாக்கிக்‌ 
கொண்டவர்கள்‌. பெரும்பாலும்‌ பெந்தெ 
கோஸ்தே கிறிஸ்தவர்கள்‌ ஆவியைப்‌ 
பெறாமலே பெற்றதாக எண்ணிக்‌ 
கொண்டூ பாவிகளாக வாழ்ந்து 
பழகிப்போனவர்கள்‌. 


Is 


me 1 


DATS TOG ADY 
ஏரு 

இன்றைய கிறிஸ்தவர்களில்‌ 90 
சதவிகிதத்திற்கு அதிகமானவர்கள்‌ 
உண்மையான வேத அடிப்படை சார்ந்த 
கிறிஸ்தவ அனுபவம்‌ இல்லாதவர்கள்‌. 
எனவே, இவர்களை ஏமாற்றுவது எளிது. 
இவர்களை வஞ்சிப்பது எளிது. இவர்களை 
நயவசனிப்பினால்‌ மயக்குவது எளிது. 
(கொலோ 2:4 ஆசீர்வாத ஆசை காட்டி 
இவர்களிடம்‌ காணிக்கை வசூலிப்பது 
எளிது. இவர்களுக்கு மாதந்தோறும்‌ 
பொய்‌ வாக்குத்தத்தம்‌ கொடுத்து நம்ப 
வைப்பது எளிது. கள்ளத்தீர்க்க தரிசினம்‌ 
உரைத்து இவர்களை வச்கரிப்பது எளிது. 
இவர்களை ஜெபக்‌ கூட்டங்களை நோக்‌ 
கியும்‌, ஜெபத்‌ திட்டங்கள்‌ நோக்கியும்‌, ஜெப 
கோபுரங்கள்‌ நோக்கியும்‌ வர வழைப்பது 
எளிது. இவர்களுக்கு சத்தி யத்தைப்‌ 
போதித்து இயேசுவைப்‌ பின்பற்ற வைப்பது 
கடினம்‌. இவர்களுக்கு பொய்க்கு செவி 
கொடுக்கும்‌ காதுகள்‌ இருப்பதால்‌, பொய்‌ 
களைப்‌ பேசி இவர்களைத்‌ தங்‌ களை 
நோக்கி இழுப்பது ஊழியர்களுக்கு 
மிகவும்‌ எளிது. 

இவர்கள்‌ போலி கீறிஸ்தவர்களாக 
இருப்பதால்‌, இவர்களுக்குச்‌ சத்தியம்‌ 
விரும்பத்தக்கதாக இராது. ஆனால்‌, 
இவர்களைப்‌ போலியான தேவ ஊழி 
யர்கள்‌ போலியான ஆராதனை களுக்கு 
நேராகவும்‌ போலியான ஜெப நிகழ்ச்சி 
களுக்கு நேராகவும்‌, போலியான பரவ௫ுங்‌ 


களுக்கு நேராகவும்‌ போலியான ஆசீர்‌ 
வாத கூட்டங்களுக்கு நேராகவும்‌ எளி 
தாகக்‌ கொண்டு செல்ல இயலும்‌. இவர்‌ 
களைப்‌ பாடவைத்தால்‌ பாடுவார்கள்‌. ஆட 
வைத்‌ தால்‌ ஆடுவார்கள்‌. விழ வைத்தால்‌ 
விழுவார்கள்‌. அழ வைத்தால்‌ அழு 
வார்கள்‌. சிரிக்க வைத்தால்‌ சிரிப்பார்கள்‌. 
இவர்களை பரவசப்பட வைத்தால்‌ பரவச 
மடைவார்கள்‌. ஆனால்‌, இவர்களை பரி 
சுத்தமாக அழைத்தால்‌ வரமாட்டார்கள்‌. 
சத்தியத்தை அறிவித்தால்‌ கேட்க மாட்‌ 
டார்கள்‌. ஏனென்றால்‌, இவர்கள்‌ 
உண்மைக்குச்‌ செவிகொடுக்க இயலாத 
அளவிற்கு பொய்க்கு செவிகொடுத்துப்‌ 
பழகியவர்கள்‌. (எசேக்கியேல்‌ 13:19 
ஆம்‌. எங்கு பார்த்தாலும்‌ போலி 
கிறிஸ்தவர்களும்‌, போலி கிறிஸ்தவ சபை 
களும்‌, போலி கிறிஸ்தவ ஊழியர்களும்‌ 
போலி கிறிஸ்தவ செயல்பாடுகளும்‌, 
போலி கீறிஸ்தவ அனுபவங்களுமே 
இன்று கிறிஸ்தவமாகக்‌ காட்சியளிக்‌ 
கின்றது. வேத வார்த்தைகளை உரிய 
விதமாக வாசித்து உண்மையான சத்தி 
யத்தை அறியும்படியாக கண்திறந்தவர்‌ 
களுக்குதான்‌ எது உண்மை, எது போலி 
என்பது தெரியவரும்‌. ஆம்‌. கீறிஸ்‌ தவம்‌ 
என்றால்‌ என்ன என்பதை கிறிஸ்தவர்‌ 
களிடமும்‌ கீறிஸ்தவ சபைகளிலும்‌ பாரா 
மல்‌, உண்மையான கீறிஸ்தவ வேதா 
கமம்‌ என்ன சொல்கிறது என்பதை உற்றுக்‌ 
கவனித்து, உண்மையான கிறிஸ்‌ தவ 
சாட்சிகளாக வாழ்ந்திட முன்வருவோம்‌. 


லில்‌ 


பாதி விலையில்‌ ஊற்றுக்கொள்ளுங்கள்‌ 
ஜீவநீரோடை ஆவிக்குரிய புத்தகங்களை 50 சதவீத விலை குறைப்பு 
சலுகையுடன்‌ மே மாதம்‌ இறுதி வரை பெற்றுக்கொள்ளலாம்‌. குறைந்த பட்சம்‌ 


500 ரூபாய்‌ செலுத்தி புத்தகங்கள்‌ வாங்குகின்றவர்களுக்கு மட்டுமே இந்த 
சலுகை பொருந்தும்‌. தபால்‌ செலவு இலவசம்‌. புத்தக கடைகளுக்கு இந்த 


சலுகை பொருந்தாது. 





1 


A ய 


ஹஸ்ம்‌ போனா 





| 
்‌ . | 
|} 
iif i 6 J 
| 1/7; f 
118 1 ச 1 ச. 


ஒரு போதை கருவி 


இந்நாட்களில்‌ ஸ்மார்ட்‌ போன்‌ 
அல்லது திறன்பேசி என்பது சராசரி 
மனிதனின்‌ இணைபிரியாத வாழ்க்கைத்‌ 
துணையாகிவிட்டது. மனிதன்‌ எதை 
மறந்தாலும்‌ ஸ்மார்ட்‌ போனை 
மறவாமல்‌ அதனை எங்கும்‌ எடுத்துச்‌ 
செல்கிறான்‌. யாருடைய ஐக்கியம்‌ இல்‌ 
லாமலும்‌ மனிதன்‌ பலநாள்‌ வாழ இய 
லும்‌. ஆனால்‌, ஸ்மார்ட்‌ போனின்‌ 
ஐக்கியம்‌ இல்லாமல்‌ ஒரு சில மணி 
நேரங்களைக்‌ கடப்பதே மிகவும்‌ கடின 
மாயுள்ளது. 


ஸ்மார்ட்‌ஃபோன்‌ வழியாகவே அநேகர்‌ 
தங்களின்‌ நேரங்களை மிகுதியாகச்‌ 
செலவிடுகின்றனர்‌. தங்களுடைய 
மகிழச்சிக்கும்‌, பொழுதுபோக்கிற்கும்‌, 
தங்கள்‌ மனதை உற்சாகப்படுத்து 
வதற்கும்‌ ஸ்மார்ட்‌ போனையே அதிக 
மாகச்‌ சார்ந்திருக்கின்றனர்‌. ஒரு இரண்டு 
நீமிடம்‌ ஓய்வு கிடைத்தாலும்‌ அதற்குள்‌ 


ஸ்மார்ட்‌ போனிடமிருந்தே எதையாவது 
பெற விரும்புகின்றனர்‌. சிலருக்கு டீ 
சாப்பிடும்‌ நேரமாயினும்‌ சரி, காலை 
உணவுசாப்பிடும்‌வேளையாயிருந்தாலும்‌ 
சரி, மதீய உணவு சாப்பிடும்‌ வேளையா 
யிருந்தாலும்‌ சரி ஒரு புறம்‌ ஸ்மார்ட்‌ போன்‌ 
உபயோகிக்காமல்‌ அவற்றைச்‌ செய்ய முடி 
யாது. சிலருடைய ஸ்மார்ட்‌ போன்கள்‌ 
கழிப்பறை. குளியலறை, சமையல்‌ அறை 
என எங்கும்‌ விட்டூவிலகாமல்‌ கூடவே 
சென்று அவர்களின்‌ உபயோகத்தீல்‌ 
உள்ளது. தெருவில்‌ அமர்ந்திருக்கும்‌ 
பிச்சைக்காரன்‌ தன்னுடைய பிச்சை 
பாத்திரத்தில்‌ புதிதாக யாராவது காசு 
போட்டிருக்கிறார்களா என்று அதையே 
பார்த்துக்‌ கொண்டிருப்பான்‌. அது 
போலவே அநேகர்‌ எப்போதும்‌ தங்களின்‌ 
ஸ்மார்ட்‌ போன்‌ வழியாக ஏதாவது 
புதீதாக வந்து விழுந்தீருக்கிறதா என்று 
பார்த்துக்‌ கொண்டேயிருப்பார்கள்‌. 








தீமைகள்‌ நிறைந்த சாதனம்‌ 


முன்பெல்லாம்‌ தேவ பக்தீயுள்ள 
வர்கள்‌ பொழுது போகாவிட்டால்‌, ஏதாவது 
ஒரு ஆவிக்குரிய புத்தகத்தை எடூத்து 
வாசிப்பார்கள்‌. ஏதாவது சோர்வு ஏற்பட்டால்‌ 
வேதாகமத்தை எடுத்து வாசிப்பார்கள்‌. 
கொஞ்சம்‌ நேரம்‌ கீடைத்தால்‌ ஆவிக்குரிய 
புத்தகங்களையும்‌ வேதாகம விளக்கப்‌ 
புத்தகங்களையும்‌ வாசித்து நேரத்தை 
பிரயோஜனமாக்கிக்‌ கொள்வார்கள்‌. 
ஆனால்‌, இன்று நிலைமை தலைகீழாக 
மாறிவிட்டது. நல்ல பக்தி மனம்‌ கொண்ட 
வர்களும்‌ நேரம்‌ கீடைத்தாலும்‌ கீடைக்கா 
விட்டாலும்‌ ஸ்மார்ட்‌ போனையே 
மேய்கின்றனர்‌. தாவீது கர்த்தர்‌ என்னை 
புல்லுள்ள இடங்களில்‌ மேய்க்கின்றார்‌ 
என்றான்‌. (சங்கீதம்‌ 23:2) இன்றைய 
கிறிஸ்தவர்களோ இரவும்‌ பகலும்‌ திறன்‌ 
பேசிக்குள்ளேயே மேய்கின்றனர்‌. 

பொழுது போகாவிட்டால்‌ திறன்பேசி, 
சோர்வு வந்தால்‌ திறன்பேசி, மனதை 
உற்சாகப்படுத்த திறன்பேசி, சற்று நேரம்‌ 
சந்தோஷமாயிருக்க திறன்பேசி, தங்க 
ளுடைய மனத்‌ தேவைகளையெல்லாம்‌ 
ஸ்மார்ட்‌ போன்‌ வழியாகச்‌ சந்திக்க 
நாடும்‌ மனநிலையே பலரிடம்‌ உள்ளது. 
ஜெபம்‌, வேதவாசிப்பு எல்லாம்‌ சிலருக்கு 
காலைக்‌ கடமைகள்‌ போல கொஞ்ச 
நேரத்தீல்‌ முடிந்துவிடும்‌. ஆனால்‌, 
ஸ்மார்ட்‌ போன்‌ வழியாக வாட்ஸ்‌ ஆப்‌, 
பேஸ்புக்‌, இன்ஸ்‌ டாகீராம்‌, கூகிள்‌ தேடல்‌, 
யூடியூப்‌, வீடியோ கால்‌, அரசியல்‌ செய்தி 
கள்‌, சினிமா செய்தீகள்‌, பரபரப்‌ பான 
குகவல்கள்‌ ஆகிய வற்றோடுூ சஞ்சரித்தல்‌ 
இரவும்‌ பகலும்‌ இடைவிடாமல்‌ தொடரும்‌. 

ஜெபம்‌ செய்து மனதை பலப்படுத்தும்‌ 
பழக்கம்‌ பலரை விட்டூ போய்விட்டது. 
வேதம்‌ வாசித்து மனதை இலகுவாக்கும்‌ 
பழக்கம்‌ பலரை விட்டூப்போய்விட்டது. 
ஆவிக்குரிய புத்தகங்களையும்‌, கிறிஸ்‌ 
குவ இதழ்களையும்‌ வாசித்து ஆவிக்குரிய 


அறிவை வளர்க்கும்‌ பழக்கம்‌ பலரை 
விட்டுப்‌ போய்விட்டது. தேவ வார்த்தை 
களைக்‌ கேட்டு தேவ விஷயங்களை 
அறியும்‌ ஆர்வம்‌ பலரை விட்டுப்போய்விட்‌ 
டது. தங்களுடைய மனதுக்குத்‌ தேவை 
யானவைகளை ஸ்மார்ட்‌ போனுக் 
குள்ளேயே தீரும்பத்‌ தீரும்ப தேடிச்‌ செல்‌ 
லும்‌ பழக்கம்‌ பலரை ஆழமாகப்‌ பற்றிக்‌ 
கொண்டது. 

சிலர்‌ வேதாகம வாசிப்பிற்கும்‌ ஆவிக்‌ 
குரிய விஷயங்களைக்‌ கற்பதற்கும்‌ 
ஸ்மார்ட்‌ போனையே சார்ந்துள்ளனர்‌. 
எதையும்‌ தீறன்‌ பேசி வழியாகவே பெற 
விரும்புகின்றனர்‌. ஆனால்‌, திறன்‌ 
பேசிக்குள்‌ சென்றதும்‌ வேறு பல சமூக 
ஊடக விஷயங்கள்‌ அவர்களின்‌ கவ 
னத்தை வேறு வேறு தீசை நோக்கி 
இழுத்துவி௫கீன்றது. 

கங்களை உற்சாகப்படுத்தவும்‌, உத்‌ 
வேகப்படுத்தவும்‌, தங்களை ஆவிக்‌ 
குரிய அனுபவம்‌ உடையவர்களாக்கவும்‌ 
வேதாகமத்தையோ வேத சம்பந்தமான 
புத்தகங்களையோ தேடும்‌ பழக்கம்‌, 
பழங்காலப்‌ பழக்கமாகிவிட்டது. இப்போது 
ஸ்மார்ட்‌ போனுக்குள்‌ சென்று அங்‌ 
கிருக்கும்‌ ஏராளமான ஆப்கள்‌ வாயிலாக 
எதையாவது தங்களின்‌ மனசசுவைக்‌ 
காகத்‌ தேடுகின்ற பழக்கம்‌ பலரை மேற்‌ 
கொண்டூவிட்டது. எனவே, மதுபானப்‌ 
போதையைவிட, கஞ்சா அபின்‌ 
போதையை விட, இன்று ஸ்மார்ட்‌ போன்‌ 
அல்லது திறன்‌ பேசிகளோடுள்ள 
நெருங்கின தொடர்புகள்‌ மிகப்பெரிய 
போதைப்‌ பழக்கமாகிவிட்டது. 


திறன்பேசி என்ற நவீன தகவல்‌ 
தொடர்பு சாதனம்‌ நல்லோரையும்‌ தீயோ 
ரையும்‌ இன்று வித்தீயாசமானதோர்‌ 
போசைக்குள்‌ கொண்டூசென்று அடிமை 
களாக்கீவிட்டது. அநேகர்‌ தீறன்‌ பேசி 
(Smart Phone) என்ற நவீன கருவியைக்‌ 
கொண்டே எப்பொழுதும்‌ தங்களை 


உற்சாகப்படுத்தீப்‌ பழகிப்‌ போய்விட்டதால்‌, 
வேறு நல்ல தேவ வழிகளில்‌ தங்களைச்‌ 
சந்தோஷமாக்கும்‌ ஆவிக்குரிய 
உணர்வை இழந்து பேனார்கள்‌. 


தற்காலச்‌ சூழலில்‌ ஸ்மார்ட்‌ போன்‌ 


கொண்ட இந்த நவீன சாதனத்தால்‌ நாம்‌ 
கீட்டூப்படாமலும்‌, பழுதடையாமலும்‌ 
நல்லவைகளை விட்டூ விலகாமலும்‌ 
வாழ்வதற்கு அதிகமதிகமான தேவ 
கிருபை வேண்டும்‌. தேவனை விட்டும்‌, 


தேவனுக்குரிய காரியங்களை விட்டும்‌ 
மனிதனைக்‌ கணிசமான அளவிற்கு 
விலக்கி வைக்கும்‌ வலிமை கொண்ட 
இந்த நவீனக்‌ கருவியை, நம்முடைய 
சரியான கட்டூப்பாட்டிற்குள்‌ வைத்துச்‌ 
செயல்படுத்த அதிகமாகத்‌ தேவ 
அபிஷேகம்‌ வேண்டும்‌. 


என்ற நவீன கருவியை விலக்கிவைத்து 
விதி விலக்காக வாழ்வது இயலாத 
காரியம்‌. வாழ்க்கைச்‌ செயல்பாடுகளோடு 
தொடர்புடைய பல விஷயங்களுக்கு 
ஸ்மார்ட்‌ போன்‌ தவிர்க்க முடியாத 
கருவியாகிவிட்டது. அதே வேளையில்‌ 
அனைத்து தீமைகளையும்‌ அகத்தில்‌ 


தன்னது ஒந்திய செய்திகள்‌ _ 


ஓ கடந்த 2016-ம்‌ ஆண்டு பிரான்சு சென்ற பிரதமர்‌ நரேந்திர மோடி பிரான்சின்‌ 
டசால்ட்‌ நீறுவனத்துக்கும்‌ இந்திய அரசுக்கும்‌ இடையிலான ரஃபேல்‌ போர்‌ 
விமானம்‌ வாங்கும்‌ ஒப்பந்தத்தில்‌ கையெழுத்திட்டார்‌. இந்த விமானங்கள்‌ 
வாங்குவதில்‌ பெரிய அளவில்‌ ஊழல்‌ நடைபெற்றதாக பேசப்பட்டது. 2019-ம்‌ 
தேர்தலுக்கு முன்பாக எதீர்கட்சிகளால்‌ பெரிய அளவில்‌ பேசப்பட்ட பிரச்சினை 
சுப்ரீம்‌ கோர்ட்‌ தீர்ப்பால்‌ ஓசையின்றிப்‌ போனது. இந்நிலையில்‌ இந்த ரஃபேல்‌ 
போர்‌ விமான விவகாரம்‌ மறுபடியும்‌ வெடித்துக்‌ கிளம்பியுள்ளது. பிரான்சு 
நாட்டின்‌ புலனாய்வு இணைய கள பத்திரிகையான மீடியா பார்ட்‌ ரபேல்‌ விமான 
ஒப்பந்தத்தில்‌ இந்தியாவில்‌ உள்ள இடைத்தரகு நீறுவனம்‌ ஒன்றிற்கு சுமார்‌ 10 
கோடி ரூபாய்‌ கமிஷனாக டசால்ட்‌ நீறுவனம்‌ கொடுத்ததாகக்‌ கூறியுள்ளது. 





ஓ இந்தியாவின்‌ தலைமை நீதிபதியாகச்‌ செயல்பட்ட எஸ்‌.ஏ போப்டேயின்‌ 
பதவிகாலம்‌ ஏப்ரல்‌ 23-ம்‌ தேதியுடன்‌ நிறைவுற்றது. அவரைத்‌ தொடர்ந்து 
அடுத்த சுப்ரீம்‌ கோர்ட்‌ தலைமை நீதிபதியாக சுப்ரீம்‌ கோர்ட்‌ நீதிபதி என்‌.வி.ரமணா 
நியமிக்கப்பட்டுள்ளார்‌. இவர்‌ 2022-ம்‌ ஆண்டூ ஆகஸ்ட்‌ மாதம்‌ வரை தலைமை 
நீதிபதியாக இருப்பார்‌. 1957-ம்‌ ஆண்டு பிறந்த என்‌.வி.ரமணா ஆந்திர 
மாநிலத்தை சேர்ந்தவர்‌. 


கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக மத்திய அரசு கொண்டு வந்த மூன்று 
வேளாண்‌ சட்டங்களை வாபஸ்‌ வாங்கக்‌ கோரி பிரமாண்டமான விவசாயிகள்‌ 
போராட்டம்‌ நடைபெற்று வருகிறது. இதனை இந்திய ஊடகங்கள்‌ பெரிதாகக்‌ 
கண்டு கொள்வதில்லை. மத்திய அரசும்‌ விவசாயிகள்‌ போராட்டத்திற்கு பெரிய 
முக்கியத்துவம்‌ தரவில்லை. இந்நிலையில்‌ விரைவில்‌ பிரதமர்‌ மோடியின்‌ 
மாநிலமான குஜராத்தில்‌ பெரிய அளவில்‌ விரைவில்‌ டிராக்டர்‌ அணிவகுப்பு 
நடைபெறும்‌ என்று போராட்டக்‌ குழுத்‌ தலைவர்‌ ராகேஸ்‌ டிக்கைட்‌ கூறியுள்ளார்‌. 








எதிர்பார்ப்ருகளும்‌ ஏமாற்றங்களும்‌ 


எதீர்பார்த்த அளவிற்கு ஒரு விஷயம்‌ 
இல்லாத போதும்‌, எதிர்பார்ப்பிற்கு எதிராக 
ஒரு விஷயம்‌ இருக்கும்‌ போதும்‌ அதனை 
ஏமாற்றம்‌ என்று சொல்கின்றோம்‌. வாழ்க்‌ 
கையில்‌ ஏராளமான விஷயங்கள்‌ எதிர்‌ 
பார்த்த விதமாகயிராமல்‌ எதீர்பார்ப்பிற்கு 
எதீரான விதமாயிருக்கும்‌. எனவே, 


ஏமாற்றங்களை ஏற்றுக்கொள்ளும்‌ ஒரு 
மனநிலை அவசியம்‌. அநேகர்‌ தாங்கள்‌ 
ஏமாற்றப்பட்டதாக உணருவார்கள்‌. 
ஆனால்‌, ஏன்‌ ஏமாற நேர்ந்தது? எதனால்‌ 
ஏமாற்றப்பட்டோ, என்றெல்லாம்‌ சிந்திப்பது 
இல்லை. 


யாரும்‌ நம்மை ஏமாற்றவீல்லை 


சில நேரங்களில்‌ யாரும்‌ நம்மை 
ஏமாற்றுவதில்லை. ஆனால்‌, நாம்‌ 
எமாற்றப்பட்ட தாக உணருவோம்‌. சில 
வேளைகளில்‌ சிலர்‌ நம்மை ஏமாற்றும்‌ 
திட்டத்தோடு செயல்படவில்லை. ஆனால்‌, 
நாமோ அவர்கள்‌ நம்மை ஏமாற்றி 
விட்டதாக எண்ணுவோம்‌. நான்‌ சமீபத்தில்‌ 
ஒரு உணவகம்‌ சென்று எங்களுடைய 
ஜெபக்‌ கூடுகை ஐக்கியத்திற்கு வரு 
வோருக்காக காலை உணவு ஆர்டர்‌ 
செய்தேன்‌. அதற்குரிய பில்‌ தொகை 
வேறு சில உணவகங்களைவிட இரண்டூ 
மடங்காயிருந்தது. ஆனால்‌, நான்‌ 
கவலைப்படவில்லை. அதீக விலை 
யிருப்பதால்‌ அதீக சுவையாயிருக்கும்‌ 
என்று எண்ணி ஆர்டர்‌ செய்தேன்‌. விலை 
அதிகமாயிருந்தாலும்‌ ஒரு நாள்‌ எல்‌ 
லோரும்‌ நல்ல சுவையாகச்‌ சாப்பிடட்டும்‌ 
என்று எண்ணினேன்‌. 

ஆனால்‌, அதனை வரவழைத்துச்‌ 
சாப்பிட்ட போது யாரும்‌ வழக்கத்தைவிட 
விசேஷமாயிருப்பதாக உணரவில்லை. 
இரண்டூ மடங்கு விலை கொடுத்தும்‌ சுவை 
சாதாரணம்தான்‌. உடனேயே உணவகத்‌ 
தூர்‌ என்னை ஏமாற்றிவிட்டதாக எண்ணி 
வருத்தப்பட்டேன்‌. ஆனால்‌, சிந்தித்துப்‌ 


சில நேரங்களில்‌ மற்றவாகன்‌ 


பார்த்தபோது, நான்‌ ஏமாற்றமடைந்த 
போதும்‌ அந்த உணவகம்‌ என்னை 
ஏமாற்றவில்லை என்பதை உணர்ந்தேன்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ உணவகத்தின்‌ வழக்கப்‌ 
படி அதிக விலை நீர்ணயித்தீருந்‌ தனர்‌. 
அவர்கள்‌ தங்களின்‌ உணவகத்து 
அயிட்டங்கள்‌ மிக மிகச்‌ சுவையா 
யிருக்கும்‌ என்று விசேஷ விளம்பரம்‌ 
எதுவும்‌ செய்யவில்லை. நான்தான்‌ 
விலை அதீகமாயிருப்பதால்‌ சுவையும்‌ 
பிரமாதமாயிருக்கும்‌ என்று தவறாக 
நீனைத்துவிட்டேன்‌. என்னுடைய தவறான 
நீதானிப்பும்‌ அறியாமையுமே என்‌ 
ஏமாற்றத்திற்குக்‌ காரணம்‌. 
வாழ்க்கையில்‌ சில நேரங்களில்‌ நாம்‌ 
சில விஷயங்களைச்‌ சரியாக விசாரித்து, 
சிந்தித்து, நீதானித்து முடிவு செய்வ 
தில்லை. மற்றவர்கள்‌ நமக்கு விசேஷ 
மாக வாக்குறுதி எதுவும்‌ தராத விஷயங்‌ 
களில்‌ நாமாக அதிகமாக எதிர்பார்த்து 
ஏமாற்றத்தைச்‌ சந்திக்கின்றோம்‌. தேவ 
பக்தி மிக்க ஒரு பெண்ணைத்‌ தேடினான்‌ 
பக்தி மிக்க கிறிஸ்தவ வாலிபன்‌ ஒருவன்‌. 
அவனுக்குப்‌ பாஸ்டர்‌ ஒருவரால்‌ ஒரு 
பெண்‌ காண்பிக்கப்பட்டாள்‌. பாஸ்டர்‌ 
அவள்‌ சண்டே ஸ்கூல்‌ நடத்துவதையும்‌, 
சபையில்‌ பாடல்‌ குழுவில்‌ இருப்பதையும்‌, 
யூத்‌ மீட்டிங்‌ நடத்துவதையும்‌ அவனுக்குக்‌ 


நுங்கள்‌ வழக்கற்றின்பரதான்‌ இருக்‌ 
கீறூர்கன்‌.. நாம்தான்‌ குஹூமம்‌ 
கணக்கிட்டு ப/வார்கள்டூமல்‌ பதிக 
ஏதிபார்ப்பை வைத்து விருகிறோம்‌, 
நாமாகச்‌ சிலரை நன்கு 2_ ற்றும்‌ 
கவனி௰்காமல்‌ அதிக ஏறிர்பாாப்பை 
வைத்து விருகிறோம்‌. ” 


(வே நீரோடை 


கூட்‌. 








காண்பித்தார்‌. உடனேயே அவன்‌ 
திருப்தியடைந்து தீருமணம்‌ செய்து 
கொண்டான்‌. 

ஆனால்‌, அவளிடம்‌ தாழ்மை 
இல்லை. யாரையும்‌ மதிக்கும்‌ பண்‌ 
பில்லை. அவள்‌ உலகப்பிரகார கலாச்‌ 
சாரத்தீல்‌ பிரியமாயிருந்தாள்‌. அவ 
ளுடைய பெருமையையும்‌, மதிக்கத்‌ தெரி 
யாத மனநீலையையும்‌ கண்டூ நொந்து 
போன அவன்‌, பாஸ்டரிடம்‌ போய்‌ முறை 
யிட்டான்‌. அவரோ நீ பக்தியான பெண்‌ 
வேண்டும்‌ என்றாய்‌, இவள்‌ ஏராளம்‌ பக்தி 
யான காரியங்களோடூ சம்பந்தப்பட்‌ 
டிருந்ததால்‌ உனக்குக்‌ காண்பித்தேன்‌. 
அவளின்‌ பண்புநிலைகளைப்பற்றி எனக்‌ 
கெதுவும்‌ தெரியாது என்று கூறிவிட்டார்‌. 

அவர்‌ சொன்னதும்‌ உண்மைதான்‌. 
அவர்‌ அவனுக்கு அவளின்‌ பக்தியான 
செயல்களைக்‌ காண்பித்தார்‌. அவள்‌ 
குணசாலி என்றோ, பண்பில்‌ சிறந்தவள்‌ 
என்றோ அவர்‌ கூறவில்லை. அந்த 


வாலிபன்‌ உரியவிதமாக சில காரியங்‌ 
களைக்‌ குறித்து விசாரிக்காமலும்‌, 
சிந்திக்காமலும்‌ போனதே, தவறான தோர்‌ 
விற்குக்‌ காரணம்‌ ஆகியது. 

ஆம்‌, சில நேரங்களில்‌ மற்றவர்கள்‌ 
தங்கள்‌ வழக்கத்தின்படிதான்‌ இருக்‌ 
கிறார்கள்‌. நாம்தான்‌ தவறாகக்‌ கணக்கீட்டு 
அவர்கள்மேல்‌ அதிக எதீர்பார்ப்பை 
வைத்து விடுகிறோம்‌. நாமாகச்‌ சிலரை 
நன்கு உற்று கவனிக்காமல்‌ அதிக 
எதீர்பார்ப்பை வைத்து விடுகிறோம்‌. நம்‌ 
முடைய அறியாமையும்‌, நம்முடைய 
யோசனையற்ற நிதானிப்பும்‌ நாம்‌ 
ஏமாற்றமடைவதற்கு, காரணங்களாகி 
விடுகிறது. ஆம்‌, வாழ்க்கையில்‌ நாம்‌ 
சந்திக்க நேரிடும்‌ பல ஏமாற்றங்களுக்கு 
மற்றவர்களல்ல, நாம்தான்‌ காரணம்‌. 
எதை வீதைத்தோமோ 
அதையே அறுப்போம்‌ 


யாக்கோபு தன்னுடைய மாமனார்‌ 
லாபானால்‌ பல விதங்களில்‌ எமாற்றப்பட்ட 


“சிலருக்குத்‌ தவபக்தியாக வாம நல்ல ஆசை உண்டி. ஆனால்‌, 
பணத்தின்‌ மலும்‌ அளவு கடந்து நாட்டம்‌ உணிமு. எனவே, சாக்கான்‌ 
அவாகளைம்‌ பண ஆசை சார்ந்து செயல்பட வைத்து தேவனும்‌ 


ீமற்றவாகளனாமச்‌ செயல்பட யேைலாகவாகளாம்‌ மாற்றினிருகிறான்‌. 


77 
ஓ 





மனிதன்‌. 7 ஆண்டுகள்‌ ஆடுமேய்த்து, 
தான்‌ கனவு கண்டு கொண்டிருந்த 
ராகேலை தீருமணம்‌ செய்த நாளில்‌, 
அவன்‌ ஏமாற்றப்பட்டிருந்தான்‌. அவ 
னுடைய மாமனார்‌ லாபான்‌ அவன்‌ 
விரும்பிய ராகேலை அவவனுக்கு கொடுக்‌ 
காமல்‌ அவன்‌ விரும்பாத லேயாளை அவ 
னுக்குக்‌ கொடுத்தான்‌. யாக்கோபு ராகே 
வுக்குப்‌ பதிலாக லேயாளைத்‌ திருமணம்‌ 
செய்ய நேரிட்டது. அவன்‌ மிகுதியாக 
ஏமாற்றப்பட்டான்‌. 

அது அவனுக்கு மிகப்பெரியதோர்‌ 
அதீர்ச்சியான விஷயம்‌. ஆனால்‌, இதே 
யாக்கோபு தன்‌ தகப்பனை ஏமாற்றி 
யவன்தான்‌. ஏசா என்ற தன்னுடைய 
சகோதரனை ஆசிர்வதீப்பதற்காகக்‌ 
காத்திருந்த தகப்பனிடம்‌ தன்னை ஏசா 
என்று காண்பித்து ஆசீர்வாதம்‌ பெற்றான்‌. 
குன்னை ஏசா என்று காண்பித்து தகப்‌ 
பனை ஏமாற்றினான்‌. யாக்கோபுக்கு 
அவனுடைய மாமனாகிய லாபான்‌, ராகே 
லுக்காகக்‌ காத்தீருந்த யாக்கோபுக்கு, 
லேயாளை ராகேல்‌ என்று காண்பித்து 
ஏமாற்றினான்‌. சில நேரங்களில்‌ நாம்‌ 
செய்யும்‌ தவறு எவ்வளவு வேதனையைப்‌ 
பிறருக்குத்‌ தருகிறதோ அதே வேதனையை 
நாமும்‌ ஒருநாள்‌ உணர நேரிடுகிறது. 

எதை விதைத்தாயோ அதையே 
அறுப்பாய்‌ என்ற விதமாக, இன்று நாம்‌ 
என்ன செய்கிறோமோ, அதற்குரிய 
கசப்பான பலன்‌ நாளைக்கு நம்மிடம்‌ 
வரும்‌. சில நேரங்களில்‌ சிலர்‌ பிறரை 
மிகச்‌ சாதுர்யமாக எமாற்றிவிடுகீன்றனர்‌. 
தாங்கள்‌ யாராக இல்லையோ அப்படி 
இருப்பதாகக்‌ காண்பித்து பிறரை நம்ப 
வைத்து விடுகிறார்கள்‌. மற்றவர்களை 
தாங்கள்‌ விரும்பியது போல நம்ப 
வைத்து ஏமாற்றிவிட்டதை, ஒரு தீறமை 
என்றும்‌, சாமார்த்தியம்‌ என்றும்‌ எண்ணு 


26 


கின்றனர்‌. ஆனால்‌, ஒரு நாள்‌ அதே 
விதமான ஒன்று இவர்களுக்கும்‌ வரும்‌. 
அன்று பிறரை ஏமாற்றினதை புத்தீ 
சாலித்தனம்‌ என்று எண்ணினார்கள்‌. 
ஆனால்‌, தாங்கள்‌ ஏமாற்றப்படும்‌ 
போதுதான்‌ ஏமாற்றுதல்‌ எவ்வளவு 
வேதனையை கொண்டு வருகிறது 
என்பதை உணர வைக்கின்றது. ஆம்‌, 
இன்று நாம்‌ ஏமாற்றப்பட்ட கசப்பை 
உணர்ந்தால்‌, நம்மால்‌ யாருக்காவது 
இதுபோன்ற கசப்புக்‌ கிடைத்ததா என்று 
எண்ணிப்‌ பார்க்க வேண்டும்‌. 
ஆசையீன்‌ அழுத்தமும்‌, 
ஏமாற்றமும்‌ 

லாபான்‌ யாக்கோபை எளிதாக 
ஏமாற்ற முடிந்ததற்கு முக்கியமான ஒரு 
காரணம்‌, யாக்கோபுக்கு ராகேல்மேல்‌ 
இருந்த மிகப்பெரிய ஆசை. ராகேல்‌ 
மேல்‌ வைத்த அளவை மிஞ்சின ஆசை. 
யாக்கோபு ஏழு வருடம்‌ லாபானுக்கு 
ஆடூமேய்க்க வழிவகுத்தது. ராகேல்‌ மேல்‌ 
வைத்த ஆசையை லாபான்‌ தனக்குச்‌ 
சாதகமாகப்‌ பயன்படுத்தி யாக்கோபை 
திரும்பத்‌ திரும்ப அவன்‌ ஏமாற்ற முற்‌ 
பட்டான்‌. சிலருக்குப்‌ பணம்‌, பொருள்‌, 
ஆடம்பரம்‌ என ஏதாவது ஒன்றின்‌ 
மேல்‌ அளவுக்கு அதிகமான ஆசை இருக்‌ 
கும்‌. அப்படிப்பட்டவர்கள்‌ எவ்வளவு 
பக்தியானவர்களாயிருந்தாலும்‌, சாத்‌ 
தான்‌ அவர்களை எளிதாக வஞ்சித்துவிடூ 
வான்‌. சில விஷயங்களின்மேல்‌ அவர்‌ 
களுக்கு இருக்கும்‌ மிகப்பெரிய மோகத்தைப்‌ 
பயன்‌ படுத்தி அவர்களைத்‌ தந்தீரமாகத்‌ 
கன்னுடைய கண்ணிகளில்‌ சிக்க வைத்து 
விடுகிறான்‌. 

சிலருக்குத்‌ தேவ பக்தியாக வாழ நல்ல 
ஆசை உண்டு. ஆனால்‌, பணத்தின்‌ 
மேலும்‌ அளவு கடந்த நாட்டம்‌ உண்டு. 





எனவே, சாத்தான்‌, அவர்களைப்‌ பண 
ஆசை சார்ந்து செயல்பட வைத்து, 
தேவனுக்கேற்றவர்களாகச்‌ செயல்பட 
இயலாதவர்‌ களாய்‌ மாற்றிவிடூகிறான்‌. 
அழகுக்கு முதலிடம்‌ தரும்‌ பலர்‌, தங்‌ 
களின்‌ வாழக்‌ கைக்கேற்ற வாழ்க்கைத்‌ 
துணையைப்‌ பெறுவதீல்‌ ஏமாந்து விட 
கின்றனர்‌. பணத்‌ திற்கு அதிக முக்கியத்‌ 
துவம்‌ தருகின்ற பலர்‌, தாங்கள்‌ கர்த்தருக்‌ 
கேற்ற ஒரு வாழ்க்கை அமைக்க இய 
லாமல்‌, பிசாசினால்‌ ஏமாற்றப்பட்டு 
விடுகீன்றனர்‌. 


வாழ்க்கையில்‌ எதிர்பார்த்தபடி எல்லாம்‌ 
அமைவதே இறையருள்‌ பெற்றதின்‌ 
அடையாளம்‌ என எண்ணிவிடக்கூடாது. 
சில நேரங்களில்‌ எதீர்பார்ப்புகளுக்கு 


எதிராகவே சில விஷயங்கள்‌ நீகமும்‌. 


சிலரை நம்பினோம்‌. ஆனால்‌, நம்பிய 
விதமாக அவர்கள்‌ செயல்படவில்லை. 
சிலர்‌ நமக்குப்‌ பெரிய வாக்குறுதிகளைத்‌ 
குந்தனர்‌. ஆனால்‌, நீறைவேற்றவில்லை. 
பிறரால்‌ நன்மை வரும்‌ என்று எதிர்பார்த்து 
பெரிய எமாற்றங்களைச்‌ சந்தீக்க 
நேரிடுகிறது. 

சிறையில்‌ அடைபட்டிருந்த யோசேப்‌ 
பிற்கு ஒரு புதீய நம்பிக்கை வந்தது. 
கனவிற்குச்‌ சரியான அர்த்தத்தைச்‌ 
சொன்னதால்‌ பயன்பெற்ற மனிதன்‌ 
தனக்கு நல்லதைச்‌ செய்வான்‌ என்று 
யோசேப்பு நம்பினான்‌. ஆனால்‌, அந்த 
நம்பிக்கை வீணாய்ப்‌ போனது. வாழ்‌ 
வடைந்த மனிதன்‌ யோசேப்பிற்கு நன்மை 
செய்யாமல்‌ மறந்து போய்விட்டான்‌. 
ஆனால்‌, அது தேவ திட்டத்தின்‌ விளைவு. 
தேவனால்‌ ஒரு பெரிய நன்மை அவனுக்கு 





வரவிருந்ததால்‌, பானபாத்தீரக்காரன்‌ 
வழியாக வரவிருந்த நன்மை தடைபட்ட 
தால்‌ அவனுக்கு நஷ்டமில்லை. சில 
சூழ்நிலைகளில்‌ சிலரால்‌ நமக்கு ஒரு 
நல்லது நடக்கும்‌ என்ற நம்பிக்கை நீயாய 
மானதே. ஆனால்‌, அது பொய்க்கும்‌ 
போது சோர்ந்து போகக்கூடாது. தேவன்‌ 
இந்த ஏமாற்றத்தை ஏற்றுக்‌ கொள்ளப்‌ 
பலன்‌ தருவார்‌. தேவன்‌ இதைவிடப்‌ பெரிய 
தோர்‌ நன்மையை ஏற்பாடு செய்து வைத்‌ 
திருப்பதால்‌, இவ்விதமான தற்‌ காலிக 
ஏமாற்றத்தை அனுமதித்தீருக்கீறார்‌. 
சிலர்மேல்‌ வைத்த நம்பிக்கை 
பொய்த்துப்போயிருக்கலாம்‌. சிலர்‌ 
கொடுத்த வாக்குறுதியின்படி நல்லதைச்‌ 
செய்யாமல்‌ போயிருக்கலாம்‌. சிலரிடம்‌ 
வைத்திருந்த எதீர்பார்ப்புகளுக்கு எதிராக 
எல்லாம்‌ நீகழ்ந்திருக்கலாம்‌. ஆயினும்‌, 
உண்மையாகக்‌ கர்த்தரைத்‌ தேடும்‌ 
பிள்ளைகள்‌ நம்பிக்கையிழந்து போகக்‌ 
கூடாது. பானபாத்தீரக்காரன்‌ வழியாக 
யோசேப்பு நன்மையை எதீர்பார்த்தான்‌. 
ஏமாற்றமே மிஞ்சினது. ஏனென்றால்‌, 
எகிப்திய இராஜா வழியாக அதைவிடப்‌ 
பெரிய நன்மையை தேவன்‌ ஆயத்த 
மாக்கியிருந்தார்‌. ஆம்‌, நாம்‌ எதீர்பார்த்‌ 
குதைக்‌ காண இயலாமல்‌ ஏமாற்றம்‌ 
கண்டிருக்கலாம்‌. ஆனால்‌ எதிர்பார்த்‌ 
கதுதைவிட பெரிய நன்மையை தேவன்‌ 
காணச்‌ செய்வார்‌. அதுவரை நாம்‌ 
பொறுமையாகக்‌ காத்திருக்க வேண்டும்‌. 


ஒரு கால கட்டத்தில்‌ நான்‌ ஒரு சிலர்‌ 
வழியாக சில சிறு சிறு நன்மைகள்‌ நடக்‌ 
கலாம்‌ என்று எதீர்பார்த்தேன்‌. அவர்‌ 
களால்‌ என்‌ ஊழியத்திற்கு சில நல்‌ 
லாதரவுகள்‌ ஏற்படக்கூடும்‌ என்று சிந்‌ 


26 


தித்தேன்‌. தீடீர்‌ என்று தங்களுக்குச்‌ சில 
ரால்‌ பெரிய பெரிய அற்புதமான நன்மை 
கள்‌ கீடைத்ததைக்‌ குறித்த சாட்சிகளை 
ஏராளம்‌ நான்‌ கேட்டிருக்கின்றேன்‌. 
ஆனால்‌, அப்படி எதுவும்‌ எனக்கு சிறிய 
அளவில்கூட நடக்கவில்லை. என்‌ 
னுடைய ஊழியத்தில்‌ மிக அவசியமான 
சில சிறு உதவிகளைச்‌ செய்யக்கூட, 
தேவன்‌ யாரையும்‌ எழுப்‌ பாதது என்‌, 
என்ற கேள்வியெல்லாம்‌ எனக்கு 
வந்ததுண்டு? 

ஆனால்‌, ஒவ்வொரு காலகட்டத்திலும்‌ 
நான்‌ எனக்கு அப்படி எதுவும்‌ நடக்காத 
தற்காக சந்தோஷப்பட்டிருக்கின்றேன்‌. 
ஏனென்றால்‌, அவர்களால்‌ நடக்கும்‌ 
என்று நான்‌ எண்ணியதைவிட அதிக 
மான நன்மைகளை தேவன்‌ கெளர 
வமான விதத்தில்‌ வேறுவழியில்‌ செய்‌ 
திருக்கிறார்‌. அங்கே எந்த ஒரு தனி மனி 
கரும்‌ என்னால்தான்‌ இந்த ஊழியம்‌ 
இந்த நிலையை எட்டியது என்று சொல்ல 
வாய்ப்பின்றிப்‌ போனது. எனக்கு நடந்த 
எந்த ஒன்றும்‌ தேவனால்தான்‌ 
இது நடந்தது என்று சொல்லத்தக்க 
தான அடையாளங்களோடிருந்தது. 
ஆம்‌. மனிதர்களிடமிருந்து எதீர்பார்ப்‌ 
பதைவிட அதிகமானதை தேவன்‌ 
ஆயத்தமாக்கி வைத்திருப்பார்‌. அது 
வெளிப்படும்‌ வரை ஏதோ நாம்‌ ஏமாற்றப்‌ 
பட்டது போன்று உணருவதற்கு சில 
காரணம்‌ இருக்கக்கூடும்‌. 

நாம்‌ தேவனுடைய பிள்ளைகள்‌ என்ற 
நீச்சயம்‌ வேண்டும்‌. தேவனுடைய 
வழிகளில்‌ நடக்கும்‌ ஆர்வம்‌ நமக்கு 
வேண்டும்‌. நாம்‌ தேவ ஐக்கியத்தோடு 
வாழ்வதற்குக்‌ கரிசனையோடிருக்க 


வேண்டும்‌. அப்போது ஏமாற்றங்களின்‌ | வைத்த சிலரால்‌ நமக்கு ஏமாற்றமே மிஞ்சி 
பாதைகளை நாம்‌ கடக்க நேரிட்டாலும்‌, வந்திருக்கலாம்‌. ஆனால்‌, கர்த்தர்மேல்‌ 
நிச்சயமான ஒரு நன்மை தேவனால்‌ | ஜாம வைக்கும்‌ இப யன 
எதீர்பார்ப்புகள்‌, நம்மை ஏமாற்று 


நமக்கு உண்டு என்ற உண்மை பொய்‌ ஞு ள்‌ 
வதில்லை. கர்த்தருக்கு நம்‌ பிககையோடு 


Ne டவ்‌ அவவ காத்திருக்கின்றவர்கள்‌ நீச்சயம்‌ வெட்கப்‌ 


நம்மை ஏமாற்றலாம்‌. நம்முடைய பட்டுப்‌ போவதில்லை. (ஏசாயா 49:23 


எதிர்பார்ப்புகள்‌ ஏமாற்றங்களாக 


மாறலாம்‌. நாம்‌ அளவு கடந்து நம்பிக்கை ல்‌ 











ஓ ரஷ்யாவின்‌ அதிபர்‌ விலாடிமிர்‌ புதின்‌ ஏற்கெனவே அந்த பதவியை சுமார்பதினேழு 
ஆண்டுகள்‌ அனுபவித்து விட்டார்‌. கடந்த ஆண்டு ரஷ்யாவின்‌ அரசியலமைப்பில்‌ 
சில திருத்தங்களைக்‌ கொண்டு வர ஓட்டெடுப்பு நடத்தப்பட்டது. அதற்கு ரஷ்யா மக்கள்‌ 
பேரளவில்‌ ஆதரவு அளித்தனர்‌. இந்நிலையில்‌ 68 வயதான விலாழுமிர்‌ புதின்‌ இன்னும்‌ 
12 வருடகாலம்‌ ரஷ்யாவின்‌ அதிபராகத்‌ தொடருவதற்கேற்றபடி மசோதா ஒன்று தாக்கல்‌ 
செய்யப்பட்டது. அதற்கு விலாடிமிர்‌ புதின்‌ ஒப்புதல்‌ கொடுத்துவிட்டார்‌. 
கடந்த பிப்ரவரி மாதம்‌ 1-ம்‌ தேதி அறிவிக்கப்பட்ட மியான்மர்‌ பாராளுமன்ற தேர்தல்‌ 
முடிவில்‌ ஆங்‌ சன்‌ சுகியின்‌ நேஷணல்‌ லீக்‌ ஆஃப்‌ டெமாக்கரசி கட்சி மீண்டும்‌ வெற்றி 
பெற்று ஆட்சியைப்‌ பிடித்தது. ஆனால்‌, தேர்தலில்‌ முறைகேடு நடந்ததாகக்‌ கூறி 


இராணுவம்‌ ஆட்சியைக்‌ கைப்பற்றி ஆங்சன்‌ சுகியை சிறையிலடைத்தது. இராணுவ 


ஆட்சிக்கு எதிராக மக்கள்‌ போராட்டம்‌ தொடர்ந்து நடைபெறுகிறது. ஏராளமானோர்‌ 
துப்பாக்கி சூட்டிலில்‌ பலியாகின்றனர்‌. பல்வேறு நாடுகள்‌ கண்டனம்‌ செய்த போதிலும்‌ 
இராணுவத்‌ தளபதி மின்‌ ஆங்‌ எதற்கும்‌ கவலைப்படாமல்‌ மக்களை வேட்டையாடி 
வருகிறார்‌. 

இந்தியா பாகிஸ்தான்‌ இடையில்‌ சமீப காலங்களில்‌ கடுமையான வெறுப்புணர்வு கழலே 
நிலவி வருகின்றது. இந்நிலையில்‌ சமீபத்தில்‌ இந்தியப்‌ பாதுகாப்பு ஆலோசகர்‌ அஜித்‌ 
தோவல்‌ பாகிஸ்தான்‌ பாதுகாப்புதுறை அமைச்சருடன்‌ பேச்சுவார்த்தை நடத்தியதாக 
குகவல்‌ வெளியானது. பிரதமர்‌ மோடியும்‌ பாகிஸ்தான்‌ தேசிய தீனத்தீல்‌ வாழ்த்து கடிதம்‌ 
அனுப்பியிருந்தார்‌. இப்போது பிரதமர்‌ மோடிக்கு நன்றி கூறி பாகிஸ்தான்‌ பிரதமர்‌ 
இம்ரான்கான்‌ கடிதம்‌ அனுப்பியுள்ளார்‌. அதில்‌ இந்தியா உட்பட அனைத்து அண்டை 
நாடுகளுடனும்‌ பாகிஸ்தான்‌ நல்லுறவுடன்‌ நடந்து கொள்வதையே விரும்புகிறது என 
குறிப்பிட்டூள்ளார்‌. 








“ சில வலிகளையும்‌, மனதை வருத்தும்‌ சில உணர்வுகளையும்‌ 
பொறுத்துக்‌ கொள்வது சுலபமானதல்ல. அதனை நம்மை 
நாமே ஆயத்தப்படுத்திக்‌ கொண்டு சுய கட்டுப்பாட்டு சக்தியால்‌ 
பொறுத்துக்கொள்ளுதல்‌ அல்ல. அப்படிச்‌ செய்தால்‌ அந்த சகிப்புத்‌ 
தன்மை வேறு பல மனப்பிரச்சினைகளை ஏற்படுத்தும்‌. 
நாமாக நம்மை வருத்திக்‌ கட்டுப்படுத்தும்‌ போது அது 
இன்னொருவிதமான வலியாக மாறிப்போகும்‌. ” 


வாழ்க்கையில்‌ சமாதானம்‌, சந்‌ 
தோஷம்‌, நம்பிக்கை, தெளிவு, உற்சாகம்‌, 
முன்னோக்கிச்‌ செல்லும்‌ திறன்‌ ஆகி 
யவை மிகவும்‌ அவசியம்‌. இவற்றை நாம்‌ 
நமக்குள்‌ பெற வேண்டுமானால்‌ அதற்‌ 
கேற்ற விதமான மனமும்‌ வேணடும்‌. 
மனதை எவ்விதம்‌ வைக்கீன்றோமோ 
அதற்கு ஏற்றவிதமாகவே நம்முடைய 


சமாதானமும்‌, சந்தோஷமும்‌, நம்‌ 
பிக்கையும்‌ அமையும்‌. வாழ்க்கையில்‌ 
எவ்வளவுதான்‌ பணம்‌, பொருள்‌, அந்‌ 
குஸ்து, அறிவு, ஞானம்‌, திறமை ஆகிய 
வற்றைப்‌ பெற்றிருந்தாலும்‌, சில குறிப்‌ 
பிட்ட மனநிலைகள்‌ நமக்கு இல்லா 
விட்டால்‌, வாழ்க்கை என்பது தெளிவற்ற 
தாகவும்‌, அமைதி யற்றதாகவும்‌, தீருப்தீ 


20 





ந எ 


யற்றதாகவும்‌ இருக்கும்‌. நமக்கு மிகவும்‌ 
அவசியமான சில மனநீலைகளைக்‌ 
குறித்துப்‌ பார்ப்போம்‌. 

மன்னிக்கும்‌ மனநிலை 


நாம்‌ மனிதர்களோடும்‌ மனித உறவு 
களோடூம்‌ வாழ வேண்டிய அவசியத்தில்‌ 
உள்ளோம்‌. ஆனால்‌, நம்முடைய தொடர்‌ 
பில்‌ உள்ள மனிதர்களும்‌, நம்‌ முடைய 
உறவு எல்லைக்குள்‌ இருப்பவர்‌ களும்‌ 
நமக்குப்‌ பிரியமானவைகளையே செய 
வார்கள்‌ என்று எதீர்பார்க்க முடியாது. 
சிலரால்‌ நமக்கு கஷ்டங்களும்‌, கோபங்‌ 
களும்‌, மனக்காயங்களும்‌, சோர்வு 
களும்‌, நஷ்டங்களும்‌, அதிருப்திகளும்‌ 
ஏற்பட இயலும்‌. அவற்றால்‌ நமக்குள்‌ 
மனவருத்தங்களும்‌, எரிச்சல்களும்‌, 
பதிலுக்குப்‌ பதில்‌ செய்ய விரும்பும்‌ 
தூண்டூதல்களும்‌ ஏற்படும்‌. 

இவ்விதமான உணர்வுகளோடு நாம்‌ 
தொடர்ந்தால்‌ உறவுகளோடூ வாழ்வது 
கடினம்‌. மனிதர்களோடூ தொடர்பில்‌ 
இருப்பது கடினம்‌. பிறரால்‌ அல்லது 
நம்முடன்‌ இருக்கின்றவர்களால்‌ ஏற்பட்ட 
மன வருத்தங்களையும்‌, கோபங்‌ 


களையும்‌, கசப்புகளையும்‌ சுமந்து 
கொண்டே நடந்தால்‌ அமைதீயைத்‌ தக்க 
வைப்பது கடினம்‌. ஆக்கப்பூர்வமாக 
முன்னோக்கிச்‌ செல்வது கடினம்‌. உறவு 
களோடு பிரிவினையின்றித்‌ தொடருவது 
கடினம்‌. யார்‌ யாரால்‌ நமக்கு மனக்கஷ்‌ 
டங்களும்‌, அதிருப்திகளும்‌, கசப்புகளும்‌ 
ஏற்பட்டதோ, அவர்களையெல்லாம்‌ 
விலக்கிவிட விரும்பினால்‌ நாம்‌ தனி 
மரமாகவே நீற்க நேரிடும்‌. சிலரால்‌ 
மனக்கஷ்டங்கள்‌ ஏற்பட்ட போதிலும்‌ 
அவர்களோடு இணைந்து செயல்பட 
வேண்டிய அவசியங்கள்‌ இருக்கும்‌. சில 
உறவுகளால்‌ நமக்கு மனச்சோர்வுகளும்‌ 
காயங்களும்‌ ஏற்பட்டாலும்‌ அந்த 
உறவுகள்‌ இல்லாமல்‌ நாம்‌ வாழ்வது 
கடினம்‌. 


எனவே, மன்னிக்கும்‌ ஒரு மன 
நீலை அவசியம்‌. மன்னிப்பது என்றால்‌ 
பிறரைக்‌ குறித்த வருத்தம்‌, கோபம்‌, 
வெறுப்பு போன்ற சுமைகளிலிருந்து 
நம்மை விடு வித்துக்‌ கொள்ளுதல்‌ 
ஆகும்‌. ஏனென்றால்‌, அந்தச்‌ சுமை 
களோடு உறவுகளிலும்‌, நட்புகளிலும்‌ 


“பிறரை மன்னித்தல்‌ என்பது நாம்‌ கேட்ட போதனையைச்‌ 
சார்ந்த ஒரு சுயபலம்‌ சார்ந்த முயற்சி எல்ல, நாம்‌ கர்த்தரால்‌ 
மன்னிக்கப்பட்டு அதற்குச்‌ சாட்சியாக பரிசுத்த ஆவியை 
நமக்குள்‌ பெற்ற ஒரு அனுபவம்‌ வேண்டும்‌. ” 








“ நாம்‌ சகிப்பதாலும்‌, தாங்குவதாலும்‌, பொறுத்துக்‌ 





ஸு. 


ப. 


கொள்வதாலும்‌ ஒரு பெரிய சந்தோஷத்தை நாம்‌ 
தேவனிடமிருந்து பெற முடியும்‌. எந்த சந்தோஷத்தைக்‌ குறித்த 
சிந்தனை சகிப்பதற்குத்‌ தேவையான மனநிலையைத்‌ 
தருகின்றது. " 


தொடர முடியாது. ஒவ்வொரு நாளும்‌ 
நம்மைச்‌ சுற்றி இருக்கின்ற சிலரால்‌ 
நமக்கு ஒரு சில மன அசெளகரியங்‌ 
களும்‌, கோப தாபங்களும்‌ ஏற்பட வாய்ப்‌ 
புண்டு. எனவே, ஒவ்வொரு நாளும்‌ நாம்‌ 
மன்னிக்கும்‌ மனநிலையோடு செயல்‌ 
படவேண்டிய அவசியம்‌ உள்ளது. 


பதிலுக்குப்‌ பதில்‌ செய்வது எளிது. 
பழிக்குப்‌ பழி வாங்குவது எளிது. காயப்‌ 
படுத்தினோரைக்‌ காயப்படுத்துவது எளிது. 
ஆனால்‌, பிறரை மன்னிப்பது என்பது 
மிகவும்‌ கடினம்‌. கர்த்தரால்‌ நம்முடைய 
தவறுகளும்‌, பாவங்களும்‌ மன்னிக்கப்‌ 
பட்ட ஒரு அனுபவம்‌ நமக்கு வேணடும்‌. 
ஒவ்வொரு நாளும்‌ கர்த்தர்‌ நம்மை ஏதா 
வது சில தவறுகளுக்காக மன்னித்துக்‌ 
கொண்டேயிருக்கின்றார்‌ என்ற நீச்சயம்‌ 


நமக்கிருந்தால்‌, நாம்‌ பிறரை மன்னிக்க 
முடியும்‌. 

பிறரை மன்னித்தல்‌ என்பது நாம்‌ 
கேட்ட போதனையைச்‌ சார்ந்த ஒரு 
சுயபலம்‌ சார்ந்த முயற்சி அல்ல. நாம்‌ 
கர்த்தரால்‌ மன்னிக்கப்பட்டு அதற்குச்‌ 
சாட்சியாக பரிசுத்த ஆவியை நமக்குள்‌ 
பெற்ற ஒரு அனுபவம்‌ வேண்டும்‌. 
கர்த்தரால்‌ மன்னிக்கப்பட்ட இருதயம்‌, 
கர்த்தர்‌ பிரியப்படும்‌ விதமாகப்‌ பிறரை 
மன்னிக்கும்‌ ஆற்றல்‌ கொண்டதாக 
மாறும்‌. எனவேதான்‌ கீறிஸ்து உங்‌ 
களுக்கு மன்னித்தது போல நீங்களும்‌ 
ஒருவரை யொருவர்‌ மன்னியுங்கள்‌ என்று 
வேதம்‌ சொல்கீன்றது. (எபேசியர்‌ 4:32 
இவ்விதம்‌ மன்னிக்கும்‌ ஒரு மனநிலை 
நமக்குள்‌ வராவிட்டால்‌, மனித உறவு 
களோடூ தொடர்ந்து வாழ்வது கடினம்‌. 





தாங்கிக்‌ கொள்ளும்‌ மனநிலை 
வாழ்க்கையில்‌ நாம்‌ தொடர்ந்து முன்‌ 
னோக்கிச்‌ செல்ல வேண்டுமானால்‌ சில 
விஷயங்களைத்‌ தாங்கீக்‌ கொள்ளவும்‌, 
சகித்து கொள்ளவும்‌ ஏற்ற ஒரு மனநிலை 
வேண்டும்‌. நமக்கெதிராக வருகின்ற 
ஒவ்வொரு விஷயத்திற்கும்‌ எதிர்வினை 
யாற்ற விரும்பினால்‌ நாம்‌ ஆக்கப்பூர்வ 
மாக எதையும்‌ செய்ய முடியாது. சில 
ருடைய அநீதிகள்‌, வெறுப்புணர்வுகள்‌, 
அன்பற்ற மனநீலை சார்ந்த செயல்கள்‌ 
நமக்குள்‌ கோபத்தையும்‌, வருத்தத்‌ 
தையும்‌, கசப்பையும்‌ ஏற்படுத்தும்‌ தன்மை 
உடையவைகள்‌. இவற்றைத்‌ தாங்கிக்‌ 
கொள்ள இயலாமல்‌ போனாலோ அல்லது 
பதிலுக்குப்‌ பதிலாக செயல்பட விரும்பி 
னாலோ, வாழ்க்கை என்பது போராட்டக்‌ 
களமாகவும்‌, அமைதீயின்மையின்‌ 
மையமாகவும்‌ மாறிவிடும்‌. 


சில காயங்களையும்‌, சில உறுத்தல்‌ 
களையும்‌, சில நெருடல்களையும்‌ ,சில 
ஆத்திரமூட்டும்‌ செயல்களையும்‌ ஏற்றுக்‌ 
கொண்டும்‌, பொறுத்துக்‌ கொண்டும்‌ 
போவது கடினம்தான்‌. ஆனால்‌, அவ்‌ 
விதமான ஒரு சகிப்புத்தன்மை இல்லாமல்‌ 
போனால்‌, ஒவ்வொரு நாளும்‌ ஏதாவது 
ஒன்று நமக்கெதிராக வந்துகொண்டு 
தானிருக்கும்‌. நிறையக்‌ காரியங்களைச்‌ 
சகித்துக்கொள்ளும்‌ ஒரு ஆற்றல்‌ இருந்‌ 
குதால்தான்‌ யோசேப்பு ஒரு நாள்‌ தேவ 
னால்‌ உயர்ந்த ஒரு பதவியில்‌ அமர்த்தப்‌ 
பட முடிந்தது. பல்வேறு அநீதியான 
செயல்கள்‌ சவுல்‌ ராஜாவினால்‌ தாவீ 
துக்குச்‌ செய்யப்பட்டது. அவற்றைத்‌ 
தாங்கிக்‌ கொள்ளும்‌ ஒரு மனநீலை 
இருந்ததால்‌ தான்‌, ஒருநாள்‌ அவன்‌ 
தேவனால்‌ ராஜா என்ற நிலைக்கு 
உயர்த்தப்பட முடிந்தது. 


போர்வீரன்‌ பல சிரமங்களையும்‌, 
காயங்களையும்‌, அசெளகரியங்களையும்‌ 
தாங்கிக்‌ கொள்ளும்‌ ஆற்றல்‌ உடைய 
வனாயிருந்தால்தான்‌, அவன்‌ யுத்த 
களத்தில்‌ முன்னேறிச்‌ செல்ல முடியும்‌. 
சாந்த குணமுடையவர்கள்‌ பாக்கீய வான்‌ 
கள்‌ என்றும்‌, அவர்கள்‌ பூமியைச்‌ சுதந்‌ 
குரிப்பார்கள்‌ என்றும்‌ ஆண்டவராகிய 
இயேசு சொன்னார்‌. முத்தேயு 5:5) 
ஆனால்‌ தாங்கிக்‌ கொள்வதும்‌, 
பொறுத்துக்‌ கொள்வதும்‌, சகீத்துக்‌ கொள் 
வதும்‌ எளிதானவை அல்ல. சில வலி 
களையும்‌, மனதை வருத்தும்‌ சில 
உணர்வுகளையும்‌ பொறுத்துக்‌ கொள் 
வது சுலபமானதல்ல. அதனை நம்மை 
நாமே ஆயத்தப்படுத்தீக்‌ கொண்டு சுய 
கட்டுப்‌ பாட்டு சக்தியால்‌ அல்ல. அப்படிச்‌ 
செய்தால்‌ அந்த சகிப்புத்‌ தன்மை வேறு 
பல மனப்‌ பிரச்சினைகளை ஏற்படுத்தும்‌. 
நாமாக நம்மை வருத்திக்‌ கட்டுப்படுத்தும்‌ 
போது அது இன்னொரு விதமான 
வலியாக மாறிப்போகும்‌. 


இதற்கு ஒரு சந்தோஷமான மனநீலை 
வேண்டும்‌. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 
பலவிதமான அநீதிகளையும்‌, வெறுப்‌ 
புணர்வின்‌ விளைவான துன்பங்‌ 
களையும்‌, அவமானங்களையும்‌ சகித்துக்‌ 
கொண்டார்‌. ஆனால்‌, அவர்‌ அவற்றை 
எப்படிச்‌ சகித்தார்‌ என்றால்‌ தமக்கு 
முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின்‌ 
பொருட்டு அவற்றைச்‌ சகித்தார்‌. (எபிரெயர்‌ 
12:2 நம்முடைய மனம்‌ கர்த்தர்‌ அருளும்‌ 
ஆவிக்குரிய சந்தோஷத்தை அனுபவிக்க 
வேண்டும்‌. தேவ சமுகத்தில்‌ கிடைக்கப்‌ 
பெறும்‌ ஆவிக்குரிய தீவ்ய சந்தோஷம்‌ 
தான்‌ சில விஷயங்களைச்‌ சகீக்கவும்‌, 
பொறுக்கவும்‌ தேவையான ஆற்றலைத்‌ 
தருகிறது. 


33 


ஆசிரியரின்‌ பிற நூல்கள்‌ 


[4 [றை உறவினால்‌ வாழும்‌ குடும்பம்‌ 
|“ [$தவனால்‌ ஆசிரவதிக்கப்பப்‌ வழிக்‌ 
5௦ நான்‌ ஏன்‌ வாழ வேண்டும்‌ 7 

ந சத்தியமா, சிந்தியுங்கள்‌. 

| 5. நிலுவையில்‌ இயேசுவின்‌ இதய ஓசைகள்‌ [ரூ. 60 || 52 "திறிஸ்தவ வாழ்க்கை என்றால 
[உட நம்பிக்கையில்‌ சந்தோஷமாபிருங்கள்‌ [ரூ ள்ள? 

ன்‌ த்தியத்தின்‌ வெளிச்சத்தில 
கச்சை என்பது எதற்காக? 


சர்‌ 


ச 


2 
ச 
2 


(ஸை) 
௦16 
2௨12 


௦ 
2 


ம 


௦ [MN 
[a 
௮ 


- 
~ 
Oo 


G& | 


மனம்‌ திரும்புதலும்‌ மறுபடி 

. (தேவன்‌ அங்கீகரிக்கும்‌ ஜெபம்‌ ்‌ ்‌ ம்‌ _— 

. [ஆராதனையும்‌ அனுதின வாழ்க்கையும்‌ பரிசுத்தமாக வாழச்‌ செய்வது எது? 
விசுவாசத்தின்‌ பிரதிபலிப்புகள்‌ 57 (பரிசுத்த ஆவியின்‌ அபிஷேகம்‌ 
சிலுவையின்‌ பாதையில்‌ சில மனிதர்கள்‌ ௯௬ ng வட. 


6 
ஓ 
a 
[96] 
Oo 


6 


பே 


கட்டாலும்‌ கேளாவிட்டாலும்‌ 

லிமையான நம்பிக்கைகள்‌ 
உண்மை கிறிஸ்தவ 
அடையாளங்கள்‌ 


(5 


slsls8 


1. கிறிஸ்தவம்‌ பேச்சில்‌ அல்ல... செயலில்‌ [ரூ 
| ஈட வல்லமையாக ஜெபிப்பது எப்படா. | 
SAMSON PAUL'S 
PUBLICATIONS IN ENGLISH 
ன டண ணை 0 
அனில்‌ அவயவம்‌ பவள மமக 
GODLINESS FOR 
[௯ லங்காதே மனமே கங்கே 1 || oun RS. 60 
[ 2. [கசிரவாதத்தின்‌ அழத்தாங்கள்‌க [| |[* INTHE TIMES OF 
[ 2. தவனுடைய மனிதர்கள்‌ எங்கே எங்கோ ௬ | [| _ப5ாRESS RS. 60 
[க தலியதுளில்நீக 1 RE 
LIFE, HOW? RS.60 
LT 
வ ட ட்ட உள 
ர ச 

ர ர ரா ்‌ ப பணம்‌ அனுப்பிய பின்னரே 
i பா 
டரா 
ர ரர 
ஸல்‌ 
aL | ண்மையைச்‌ சொல்கிறேன்‌ இது கிறிஸ்தவம்‌ அல்ல புத்தகங்களைப்‌ பெற Ve} அல்லது 
றா டப ப 
SAMSON PAUL 
126, MUTHAYA MUDALIAR ST. 
PUDUCHERRY - 605 003. 


34 


1 
1 
1 


3 
4 
5 
6 


ஐ 
(ஸூ) 





